மக்கள் 


சுயராஜ்யம் 


தெயப்பிரகாஷ் நாராயண் 


2056 


சர்வோதயப்பிரசுரம் 


ஜெயப்பிரகாஷ் நாராயண் 

எழுதிய 


மக்கள் சுயராஜ்யம் 


... அதை நடத்திக் காட்டுவதன் 

மூலம் 
இந்தியா உண்மை ஜனநாயக சாத்திரத்தை 
உருவாக்குவதாக ! " 

-மகாத்மா காந்தி 


மக்கள் சுயராஜ்யம் 


ஜெயப்பிரகாஷ் நாராயண் 

எழுதியது 


சர்வோதயப் பிரசுராலயம் 
( அகில பாரத சர்வசேவா சங்கம் ) 

தஞ்சாவூர் 


முதற்பதிப்பு : ஜனவரி 1962 


விலை : ரூ .1 . 


Kabeer Printing Works , Madras ( 4611 ) 


பதிப்புரை 
நாட்டின் பல பிற ராச்சியங்களிற்போல் நம் 
தமிழ் நாட்டிலும் ஆட்சியை முழுதும் ஜனநாயக 
மாக்கக் கருதி கிராமங்களில் தொடங்கி மாவட்டம் 
வரை பஞ்சாயத்து ஆட்சி அமைக்கப்பட்டிருக் 
கிறது . இதை 

மாவட்டத்தோடு நிறுத்தாது 
இராச்சியத்திற்கும் மத்திய அரசாங்கத்திற்கும் 
கொண்டு செல்லவேண்டும் , அதற்கான நடவடிக் 
கைகளை மக்கள் வரும் பொதுத் தேர்தலிலேயே 
இயன்ற அளவு எடுக்க வேண்டும் என்ற தம் 
கருத்தை திரு . ஜெயப்பிரகாஷ் நாராயண் அவர்கள் 
இந்நூலில் தக்க காரணங்களுடன் விளக்கி வற் 
புறுத்தியிருக்கிறார் ; அமைந்துள்ள பஞ்சாயத்து 
ஆட்சியும் பொருளுள்ளதாய் , பயனளிப்பதாய் 
ஆவதற்குச் செய்யவேண்டியவை எவை என்பதை 
யும் விரிவாகவும் தெளிவாகவும் கூறியிருக்கிறார் . 

இது ஆங்கிலத்தில் வெளிவந்த அடியிலேயே 
இதைத் தமிழிலும் வெளியிட விரும்பியிருந்தும் 
பல காரணங்களினால் அது இப்போதுதான் நிறை 


வேறுகிறது . 


பொதுத்தேர்தல் நெருங்கிக் கொண்டிருக்கும் 
இத்தருணத்தில் தமிழ் மக்களுக்கு இது பயன்பட 
வேண்டுமென்பது எம் ஆவலாகும் . 
தஞ்சாவூர் 

சர்வோதயப் பிரசுராலயம் 
12-1-62 


பொருளடக்கம் 

பக்கம் 
முன்னுரை 

vii 
1. தலைகீழ் சுயராஜ்ய அமைப்பு 

1 
II . பஞ்சாயத்து ஆட்சி 

14 
III . பொருளாதார ஏற்பாடுகள் 

44 
IV . ஜனநாயகம் அமுலாதல் 

55 
V. இடைக்காலமும் பொதுத்தேர்தலும் ... 

68 


முன்னுரை 
சிறிது காலத்திற்கு முன் நான் சொந்த 
முறையில் இந்திய ஆட்சி முறையின் புனரமைப்பு 
(Reconstruction of Indian Polity ) T58TD 
தலைப்பில் கட்டுரையொன்று தயாரித்து பலருக்கு 
அனுப்பி வைத்திருந்தேன் . பிறகு அதிலுள்ள 
விஷயங்களை ஆராயவும் அவை பற்றிப் பேசவும் 
பல அரங்குகளும் சிறு கூட்டங்களும் நம் நாட்டி 
லும் வெளிநாடுகளிலும் நடந்திருப்பதோடு , பல 
இந்திய -வெளிநாட்டு நண்பர்கள் அது பற்றிய 
தம் யோசனைகளையும் அதில் தாம் கண்ட குறை 
களையும் எனக்குத் தெரிவித்திருக்கிறார்கள் , அவற் 
றுள் சில ஆங்கில வார இதழான பூதானி ல் 
வெளியாகியுள்ளன . 

கட்டுரையை நான் பிரசுரிக்கவில்லையாயினும் 
அதன் சில பகுதிகள் பத்திரிகைகளில் வெளிவந்து 
அபிப்பிராயங்களும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றன . 
கருத்தரங்குகளும் நண்பர்கள் 

அனுப்பி 
வைத்த யோசனைகளும் விமரிசனங்களும் எனக்கு 
மிகவும் உதவியாயிருந்திருக்கின்றன . இவ்வகை 
யில் சேர்ந்துள்ள காகிதங்கள் ஏராளமாயிருப்ப 
தால் அவை முழுவதையும் படித்து சாரத்தை 
கிரகித்துக் கொள்வதற்கு எனக்கு சிறிது காலம் 
பிடிக்கும் . 

என் கட்டுரையில் கண்ட முக்கியமான விஷயம் 
எதையும் மாற்றுவதற்குக் காரணமில்லையாயினும் , 
பல பிற விஷயங்கள் பற்றிய என் கருத்துக்கள் 
மாறிவிட்டதோடு , அதில் விஷயங்கள் தொகுக்கப் 
பட்டுள்ள முறையையும் முழுதும் மாற்றிவிட 
வேண்டுமென்று இப்போது உணர்கிறேன் . மேலும் , 


viii 


கட்டுரைக்குள்ள சிறிய இடத்திற்குள் நான் மிகப் 
பல விஷயங்களைப் புகுத்த முயன்றிருப்பது சரி 
யல்ல , அதனால் காரணமின்றி பலருக்கு தப்பபிப் 
பிராயம் ஏற்பட்டிருக்கிறது என்பது எனக்குத் 
தெளிவாகிவிட்டது . 

நான் மிகவும் முக்கியமானதென்று கருதும் 
பெரிய மக்கள் இயக்கமொன்றில் ஈடுபட்டிருப்பது 
காரணமாக வேறு எதற்குமே பொழுது அதிகம் 
கிடைப்பதில்லையாகையால் என்னால் எப்பொழுது 
அக் கட்டுரையைத் திரும்ப எழுதி வெளியிட 
இயலுமோ சொல்ல முடியாது . ஆனால் பிரஸ்தாப 
விஷயத்தில் எனக்குள்ள சிரத்தை பேசி எழுது 
வதோடு நிற்பதல்லவாகையாலும் , அதை உடனே 
அவசரமாக மக்கள் கவனத்திற்குக் கொண்டு 
வர வேண்டுமென்று நான் கருதுவதாலும் அந்த 
முதல் கட்டுரையில் விவாதிக்கப்பட்டுள்ள முக்கிய 
விஷயமான நாட்டின் அரசியல் நிறுவனங்களையும் 
ஆட்சி முறையையும் திருத்தி அமைத்து - அவற்றை 
ஜன நாயகத்தோடு பொருந்துபவையாய் , ஆற்றல் 
உள்ளவையாய் , நிலைத்தவையாய் , அர்த்தமுள்ள 
வையாய் 

ஆக்குவதற்கான யோசனைகளையும் 
அவற்றின் காரணங்களையும் இதில் கூற முன்வந் 
திருக்கிறேன் . 

இப்பொழுதைக்கு இதில் தத்துவம் , சமூக 
நலன் , பொருளாதாரம் முதலிய அம்சங்களை 
ஒதுக்கி வைத்துவிட்டு , தவிர்க்கவியலாத விடங் 
களில் மட்டுமே அவற்றைப் பிரஸ்தாபிப்பேன் . 
ஆனால் எந்த நாட்டின் அரசியலமைப்பும் அதன் 
சமூக அமைப்பு , மக்கள் வாழ்க்கை முறை , 
அவர்கள் கருத்தின் போக்கு ஆகியவற்றோடு 
பின்னிப் பிணைந்தே இருக்குமென்பதை மட்டும் 
சொல்லியாக வேண்டியுளது . 

விஷயத்திற்கு வருமுன் இரண்டு விஷயங் 
களை சுருக்கமாய்க் கூறி விடுகிறேன் . முதலாவது , 


ix 


கட்டுரையை விமரிசனம் செய்துள்ள ஒரு சாரா 
ரைப் பற்றியது . அவர்கள் சொல்லியிருப்பதன் 
முக்கிய அம்சம் , ‘ நான் ஒரு ஜனநாயக விரோதி ; 
இந்திய ஜனநாயகத்தின் அடிப்படையை பரவ 
லாசவும் ஆழமாகவும் ஆக்குவதாகப் பாவனை 
செய்து கொண்டு அதைக் குழி தோண்டிப் புதைப் 
பதே என் உண்மை நோக்கம் என்பது . இம்மாதிரி 
எடுத்த எடுப்பிலேயே ஒருவர் நாணயத்தையும் 
யோக்கியப் பொறுப்பையுமே சந்தேகிப்போருக்கு 
எப்படி பதில் சொல்லுவது என்பது எனக்குத் 
தெரியவில்லை . ஆயினும் தப்பபிப்பிராயங்கள் 
மேலும் வளராதிருக்க வேண்டி , மனித சுதந்திரத் 
திலும் ஜன நாயக வாழ்க்கை முறையிலும் எனக் 
குள்ள என்றும் அழியாத , மாறாத உறுதியையும் 
நம்பிக்கையையும் இந்த சந்தர்ப்பத்தில் வலி 
யுறுத்தி வெளியிட விரும்புகிறேன் . நான் சில 
ஆண்டுகளுக்கு முன் வெளியிட்ட கீழே குறித் 
துள்ள வார்த்தைகளில் அன்றுபோல் இன்றும் 
நம்பிக்கை கொண்டிருக்கிறேன் ,, என்றென்றும் 
கொண்டிருப்பேன் : 

" எனக்கு சுதந்திரம் இனி என்றுமே விட 
முடியாத ஒரு பித்தம் போல் ஆகிவிட்டது . நான் 
வயிற்றுச் சோற்றுக்காகவோ , அதிகாரம் பெற 
வேண்டியோ , பாதுகாப்புக்காகவோ , முன்னுக்கு 
வரக் கருதியோ , அரசாங்கத்தின் மதிப்பைப் 
பெறவோ என் சுதந்திரம் சிறிதும் குறைக்கப்படு 
வதற்கு ஒருப்படேன் . 

- " From Socialism to Sarvodaya " 
இரண்டாவது , நான் இப்போது விவரித் 
துள்ள கருத்துக்களுக்கு ஆதி ஜன்ம கர்த்தா 
வான காலஞ்சென்ற திரு. எம் . என் . ராய் அவர்கள் 
பெயரை என் கட்டுரையில் எங்குமே குறிப்பிடாதது 
பற்றியது . . இவ்விஷயம் நான் உரிமையோடு முழு 
ஆதரவை எதிர்பார்க்கும் வட்டாரங்களில் பெரிய 


X 


நான் 


தப்பபிப்பிராயம் தோன்றக் காரணமாகி விட்டது . 
அவர்களுள் பலர் எனக்கு நெருங்கிய நண்பர் 
களாகையால் , என்னை நன்கு தெரிந்து கொண் 
டுள்ள அவர்களுக்கு காலப் போக்கில் என் கருத் 
துக்கள் மாறி இப்பொழுதைய நிலையை எய்திருப் 
பதற்கு ராய் எவ்வளவு தூரம் காரணமென்பதும் , 
அவர் கருத்துக்களை ஏற்றுக் கொள்வது எனக்குச் 
சில 

சமயங்களில் சிரமமாயிருந்தும் 
அவருக்கு எவ்வளவு மதிப்பளித்து வந்திருக் 
கிறேனென்பதும் தெரியும் . எந்தக் காலத்திலுமே 
எந்த அரசியல் தத்துவத்தையும் நான் சொந்த 
மாய்க் கண்டுபிடித்து விட்டதாய்க் கூறியதே 
இல்லை . நான் ராய்க்கு மட்டுமல்லாது இன்னும் 
எத்தனையோ பேருக்கு அவர்களுள் மிகவும் அதிக 
மாய் காந்தியடிகளுக்குக் கடமைப்பட்டவன் . அதே 
சமயத்தில் முந்திய கட்டுரையிலும் , இப்போது 

தொடங்கவிருக்கும் இக்கட்டுரையிலும் 
வெளியிட்டுள்ள கருத்துக்களுக்கு என்னைத் தவிர 
வேறு எவரும் பொறுப்பல்ல வென்பதையும் தெளி 
வாக்கி விடுகிறேன் . 


நான் 


மக்கள் சுயராஜ்யம் 


சபை 


I 
தலைகீழ் சுயராஜ்ய அமைப்பு 
இந்திய அரசியல் நிர்ணய 

மக்கள் 
பெயரால் , 
( அ ) இந்தியாவை சுதந்திர 

ஜனநாயகக் 
குடியரசாக்குவதென்றும் , 

( ஆ ) குடிகள் அனைவருக்கும் சமூக , பொரு 
ளாதார , அரசியல் நியாயமும் , பேசவும் எழுதவும் , 
தமக்கு இஷ்டமான மதத்தை ஏற்றுக் கடவுளை வழி 
படவும் சுதந்திரமும் , எல்லோருக்கும் சம அந்தஸ் 
தும் சம சந்தர்ப்பங்களும் அளிப்பதென்றும் , 

( இ ) தனி மனிதர் மதிப்பைப் பாதுகாத்தும் , 
எல்லோரிடையிலும் சகோதர 

உணர்ச்சியை 
வளர்த்து நாட்டின் ஒற்றுமைக்கு ஆவன செய்வ 
தாக வாக்களித்தும் தீர்மானித்தது . 

இந்த நோக்கங்களையும் கொள்கைகளையும் 
சேர்த்துப் பார்க்கும் எவருக்கும் ஊக்கம் பிறவா 
திராது ; கவர்ச்சிகரமான ஜன நாயகம் இவற்றில் 
பிரதிபலிப்பது நன்கு தெரிய வரும் . இந்தக் கற் 
பனைக்கு நிதரிசமான உருவளிக்கும் பொருட்டு 
அச்சபை இப்போது அமுலிலுள்ள 
அமைப்பை உருவாக்கிற்று . பிறகு அவ்வப்போது 
அதில் செய்யப்பட்ட திருத்தங்களோடு சேர்ந்து 
அது நம் சுதந்திரத்தையும் ஜனநாயகத்தையும் 
பாதுகாக்கும் கோட்டையாய் இருந்து வருகிறது . 


ஆட்சி 


2 


தம் அண்டையிலுள்ள பல நாடுகள் பலவித 
மான சர்வாதிகார ஆட்சி முறைகளை ஏற்றுக் 
கொண்டிருப்பதைப் பார்த்த பிறகும் தாம் வேண்டு 
மென்றே ஜனநாயக முறையை ஏற்றிருப்பது 
குறித்து இந்நாட்டு மக்கள் 

நியாயமாய்ப் 
பெருமைப்படலாம் . இதிலிருந்து நம் மக்களின் 
கலாச்சாரச் சிறப்பும் ஆன்மீக மேம்பாடும் வெளி 
யாகின்றன . 

இவைகளையெல்லாம் சொல்லும் பொழுதே , 
கடந்த 10 ஆண்டுகளில் நமக்கேற்பட்டுள்ள ஜன 
நாயக அனுபவங்களை எண்ணிப் பார்த்தலும் 
அவசியமென்று தோன்றுகிறது . இவ்வாறு பார்க் 
கையில் நாம் ஒருபுறம் ஆசியா , ஆப்பிரிக்கா 
ஆகிய கண்டங்களின் அனுபவங்களையும் , மறு 
புறத்தில் மேனாடுகளில் உள்ள முதிர்ந்த ஜன 
நாயகங்களின் அனுபவங்களையும் நினைவில் 
கொள்ளுதல் நலமல்லவா ? 

நம் ஆட்சி அமைப்பு 10 ஆண்டுகளாக அமு 
லில் இருந்து வருவதில் நமக்கு மிகவும் தெளிவாகத் 
தெரிய வந்திருக்கும் விஷயம் என்னவென்றால் , 
வாக்குரிமை பெற்றுள்ள 20 கோடி மக்களுக்கும் 
நடந்து வரும் ஆட்சிக்கும் தொடர்பே இல்லா திருப் 
பதுதான் , அவர்கள் சென்ற இரு பொதுத்தேர்தல் 
களிலும் ஓட்டுச் சாவடிகளுக்குச் சென்று வாக் 
களித்திருக்கிறார்கள் என்பது உண்மை . ஆனால் 
தம் நாட்டு ஆட்சியுடன் இரு சந்தர்ப்பங்களில் இச் 
சிறு தொடர்பு இருந்ததைத் தவிர , அவர்களுக்கு 

எதுவும் செய்ய நேர்ந்ததில்லை . 
போது நாம் கிராமாந்தரங்களுக்குப் போனால் 
அவ்விடத்திய மக்கள் , சுயராஜ்யம் என்னவோ 


வேறு 


3 


என்று 


வந்ததே தவிர , அது தமக்கு வரவில்லை , அதனால் 
தமக்கு ஏதும் பயனில்லை என்று சொல்லுவதைக் 
கேட்கிறோம் . பழைய பிரிட்டிஷ் ஆட்சியில் 
போலவே , அப்போது இருந்த அதே ஆட்கள் 
தான் இப்போதும் தம்மீது ஆட்சி புரிகிறார்கள் ; 
தம் ஊர் விவகாரங்களிலும் அவர்களை யாரும் 
எதுவும் கேட்பதில்லை ; கிராமத்தின் வெட்டியான் 
தலையாரியையும் தாம் ஒன்றும் சொல்ல முடிவ 
தில்லை ; தாம் சொல்லுவதிருக்கட்டும் , அவர்கள் 
தம்மை ராஜாக்களாக எண்ணிக்கொண்டு தோன்றி 
யதைச் செய்கிறார்கள் ; பழைய காலத்தில் போலவே 
லஞ்சப் பேய் 

தலைவிரித்தாடுகிறது 
குறைப்படுகிறார்கள் . மொத்தத்தில் மக்களால் 
என்னவோ சுயராஜ்யம் வந்ததென்று சந்தோஷ 
மாய் இருக்க முடியவில்லை என்ற உண்மையை 
நாம் ஒப்புக்கொள்ள வேண்டியுள்ளது . மத்திய தர 
வகுப்பின் மேல் தளத்திலுள்ள படித்த ஒரு 
சிலரே - அவர்களுள்ளும் அரசியல் வேலைகளில் 
ஈடுபட்டிருந்தவர்களே இப்போது நம் ஜன நாயக 
ஆட்சியிலும் கலந்துகொண்டு வருகிறார்கள் . 

நிலைமை இவ்வாறிருப்பதால் நம் ஜன நாயகம் 
நல்ல அஸ்திவாரமில்லாததாயிருக்கிறது . அதை 
தலைகீழாய் நிற்கும் கோபுரத்தோடு உவமிக்கலாம் . 
இதனால் நாம் இப்போது , அந்த கோபுரத்தைப் 
புரட்டி அகலமான பக்கத்தை கீழேயும் , குறுகிய 
பக்கத்தை மேலுமாகத் தூக்கி , நிறுத்த வேண்டும் . 
வயது வந்த ஒவ்வொரு இந்தியனுக்கும் ஓட் 
டுரிமை இருப்பதிலிருந்தே இந்த கோபுரம் 
முறைப்படி சரியாய் அமைந்திருப்பதாய்ச் 
சொல்லிவிட முடியாது . கோடிக்கணக்கான தனி 


4 


ஓட்டர்கள் , மணல் முட்டுக்கள் போன்றவர்களே , 
மணலின் மீது எவரும் கட்டிடம் எழுப்பமாட்டார் 
கள் . இந்த மணலை மண்ணோடு கலந்து கற் 
களாக்கியோ , அல்லது சிமிண்டில் சேர்த்து உலர்த் 
தியோ ஆகவேண்டும் . பிறகு அவற்றைக்கொண்டு 
அமைக்கப்படும் அஸ்திவாரம் மேலே எழுப்பப் 
படும் கட்டிடத்தைத் தாங்கிக் கொண்டு நிற்கும் . 
ஆகையால் நம் ஜனநாயகம் நீடித்திருக்க வேண்டு 
மானால் அது உறுதியுள்ளதாய் இருத்தல் வேண் 
டும் ; அது உறுதியாயிருப்பதற்கு அதன் அஸ்தி 
வாரம் வலுவுள்ளதாகவும் , மேலேயுள்ள கட்டிடம் 
அடி பருத்தும் மேலே போகப் போகச் சிறுத்தும் 
இருக்க வேண்டும் . அஸ்திவாரம் மட்டும் வலுவா 
யிருந்துவிட்டால் எவர் வந்து எவ்வளவு அசைத்தா 
லும் அது ஆட்டம் கொடுக்காது , விழாது . நம் நாட் 
டில் பழைய காலத்திய பாழடைந்த கோயில்கள் 
அரண்மனைகள் -மாளிகைகளுக்குக் குறைவில்லை . 
ஒரு கட்டிடம் விழுகிறதென்றால் எப்படி விழுகிறது 
என்பது இந்தப் புராதனப் பாழ்களைப் போய்ப் 
பார்த்தால் தெரியவரும் . எப்போதும் முதலில் 
விழுவது மேல் மாடமாகத்தானிருக்கும் ; பிறகு 
ஒவ்வொன்றாய் கீழேயுள்ளவை சரியும் . வீடோ 
மாளிகையோ மேல்தளம் உட்கார்ந்த பிறகு 
சுவர்கள் சாயும் . இவ்வாறு எல்லாம் விழுந்த 
பிறகும் அஸ்திவாரம் மட்டும் முதலில் போட்டபடி 
பல்லாயிரமாண்டுகளுக்கு இருந்துகொண்டேயிருக் 
கும் . ஆகையால் பிரமாண்டமான கட்டிட 
மாயினும் நிலைத்து நிற்க வேண்டுமானால் , அதன் 
அஸ்திவாரமும் தாய்ச் சுவர்களும் நல்ல உறுதியா 
யிருத்தல் அவசியம் . 


5 


ஆசியாவையும் ஆப்பிரிக்காவையும் சேர்ந்த 
சில நாடுகளில் மேல் நாடுகளிலுள்ள ஜனநாயத் 
தின் வெளி அமைப்பு அப்படியே ஏற்கப் பட்டிருக் 
கிறது . அதாவது , அங்கெல்லாம் பொதுவாகப் 
பார்க்கையில் வயது வந்தவர்களுக்கெல்லாம் ஓட் 
டுரிமையும் ஒன்றையொன்று எதிர்க்கும் 

எதிர்க்கும் கட்சி 
களும் இருக்கின்றன ; தேர்ந்தெடுத்த அங்கத் 
தினரைக் கொண்ட பார்லிமெண்டும் , அதற்கு 
ஜவாப்தாரியான அரசாங்கமும் இருக்கின்றன . 
அதாவது , இந்தியாவில் போல கீழே ஒருவருக் 
கெகாருவர் தொடர்பற்ற ஓட்டர்கள் மணல் முட்டுக் 
களைப் போலிருக்க , அந்த மணல் அஸ்திவாரத் 
தின்மீது 

வானளாவிய ஆட்சிக் கட்டிடம் 
எழுப்பப்பட்டிருக்கிறது . இந்நிலையில் தம் நாட் 
டில் நடக்கும் ஆட்சிக்கும் தமக்கும் சம்பந்த 
மில்லை என்று 

மக்கள் நினைப்பது இயல்பே . 
அவர்களுக்கு ஓட்டுரிமை இருந்தபோதிலும் 
அடி சிறுத்து மேலே பருத்துள்ள தலைகீழ்க் 
கோபுரம் போன்ற 
போன்ற இந்த ஜனநாயகம் 

சிறு 
காற்றடித்தாலும் கீழே சாய்ந்துவிடவும் , மணல் 
குவியலைப் போன்ற கோடிக்கணக்கான மக்கள் 
பரிகாரம் எதுவும் செய்யமாட்டாது , கையாலாகாத 
வர் போல் பார்த்துக் கொண்டுதான் நிற்பார்கள் . 
இவ்வாறு வீழ்ந்த ஜனநாயகம் திறமையில்லாத 
தாயும் , அதன் நிர்வாகிகள் லஞ்சம் வாங்குகிறவ 
ராயுமிருந்து , உணவுப் பஞ்சம் , வேலையில்லாமை 
போன்ற பிரச்னைகளுக்கு அவர்களால் பரிகாரம் 
தேட முடியாமலுமிருந்தால் , முன்பு ஓட்டளித்த 
மக்களே இப்போது 

அரசாங்கம் 

கவிழ்ந்தது 
குறித்து மகிழவும் செய்வார்கள் . தத்துவ ரீதியாக 


6 


ஜன நாயகத்திற்குள்ள சிறப்புக்களுக்காக மக்க 
ளுக்கு அதில் மோகமெதுவும் ஏற்படுவதில்லை . ஜன 
நாயகத்தினால் தமக்கு விளையும் நன்மைகளும் , 
அதனால் வரக்கூடிய லாப நஷ்டங்களும் , அதில் 
தாம் நேரிடையாகக் கொள்ளும் பங்குமே எந்த 
நாட்டிலும் மக்களுக்கு ஜனநாயக ஆட்சி முறை 
யிலும் ஸ்தாபனங்களிலும் கவர்ச்சியையுண்டாக்கு 


கின்றன . 


ஆசியாவிலும் ஆப்பிரிக்காவிலும் இருந்த 
ஜன நாயகங்கள் மட்டுமே தகர்ந்தன என்பதில்லை ; 
மேனாடுகள் பலவற்றிலும் அவை கவிழ்ந்திருக் 
கின்றன . அவற்றைப் பார்த்தும் நாம் பாடம் 
கற்றுக் கொள்ளவில்லையென்றால் நாம் அறிவிலிகள் 
என்றே கருதப்படுவோம் . நம் ஜனநாயகத்திற்கு 
இப்போது ஏதோ ஆபத்து வந்திருக்கிறது , இது 
கவிழப் போகிறது என்று சொல்லுவதற்கில்லை 
யாயினும் , இதுவரை உலகில் பல ஜன நாயகங்கள் 
கவிழ்ந்தற்கு எந்த நோய்கள் காரணமோ 
அவையே இதையும் பற்றிக் கொண்டிருக்கின்றன 
என்பதை நாம் மறக்கக்கூடாது . 

இப்போது 
நிர்வாகத்திலிருக்கும் ஒரு சில பெருந்தலைவர் 
களின் காலம் ஆகிவிட்டால் இந்த நோய்களைத் 
தீர்க்க முடியாமற் போய்விடவும் , நம் ஜனநாயகத் 
தின் ஆயுளே முடிந்து போகலாம் . 

முதிர்ந்து வளர்ந்த மேல் நாட்டு ஜனநாயகங் 
கள் நம்முடையதைப் போல் அடிசிறுத்தும் மேலே 
பருத்துமிருக்கவில்லை ; அவற்றைத் 

தாங்கிப் 
பிடிப்பதற்கு பலவகை முட்டுக்கள் அமைக்கப் 
பட்டிருக்கின்றன . ஆயினும் நிர்வாகப் பொறுப் 
பும் , முக்கியமான தீர்மானங்கள் செய்து நிறை 


7 


வேற்றுவதும் செல்வாக்கும் அந்தஸ்தும் வாய்ந்த 
ஒரு சிலரிடமே உள்ளன . ஸ்விட்ஜர்லாந்திலும் , 
சிறிது குறைவாக நார்வே - ஸ்வீடனிலும் தவிர 
மற்ற மேனாடுகள் அனைத்திலும் இருந்துவருவது 
மக்கள் சம்மதத்தோடு ஒரு சிலர் நடத்தும் 
ஆட்சியே . விஞ்ஞானமும் கைத்தொழில் முறை 
களும் வளர்ந்தும் , பொருளாதார ஏற்பாடுகள் 
சிக்கலாகியும் விட்டமையால் அரசாங்க நிர்வாகம் 
வரவர மிகவும் சிறிய தொகையினரின் தொழிலாக 
ஆகிவருகிறது . இதே போக்கு மேலும் நீடித்து , 
பொருளாதார அரசியல் அதிகாரங்கள் ஒரு சிலர் 
கைக்குள் அடங்கி விடுமானால் - அவர்கள் உத்தி 
யோகப்பற்றற்றவராயினும் அரசாங்க ஊழிய 
ராயினும்- நடப்பது பெயரளவுக்குள்ள ஜனநாயக 
மாயிருக்குமே தவிர உண்மையானதாயிராது . 

மேலை நாட்டு ஜன நாயகங்கள் பற்றி நமக்கு 
அக்கறையில்லை ; அவற்றில் எழும் பிரச்னைகளை 
அவர்கள் எப்படியோ தீர்த்துக் கொள்ளட்டும் . 
ஆனால் மக்கள் சம்மதத்துடன் நடப்பதே ஜன 
நாயகம் , அதில் மக்களுக்கு அமைதியாக அரசாங் 
கத்தை மாற்றிக் கொள்ள இடமுண்டு என்று 
சொல்லப் படுகிறதே , இந்த வரைமுறை மட்டும் 
இருந்தால் நமக்குப் போதாது . நாம் மேனாட்டாரின் 
அனுபவத்திலிருந்து பாடம் கற்றுக் கொண்டு இன் 
னும் திருந்திய , திருப்திகரமான ஜனநாயகத்தை 
அமைத்து வளர்க்க வேண்டும் . எனவே நாம் 
எடுக்க வேண்டிய அடுத்த நடவடிக்கை , மக்கள் 
சம்மதத்தோடு நடக்கும் ஜன நாயகத்தை விடச் 
சிறந்ததாய் , மக்கள் நேரிடையாகக் கலந்து 
கொண்டு நடத்துவதான ஆட்சி முறையை 
அமைத்தலே . 

4611-2 


8 


ஒரு சில 


கான 


அரசாங்கம் தில்லியிலிருந்தோ , 

இராச்சி 
யங்களின் 

தலைநகரங்களிலிருந்தோ 
மட்டும் நடத்தப்படுவதானால் கோடிக்கணக் 

வாக்காளர் அதில் கலந்து கொள்ளு 
தல் சாத்தியமல்ல என்பது சொல்லாமலே விளங் 
கும் . மக்கள் அனை வரும் நிர்வாகத்தில் கலந்து 
கொள்ளுவதற்கு அது கூடியவரையில் மக்கள் 
அருகே யிருப்பதாயிருக்க வேண்டும் . இதற்கு 
நம் பொருளாதார ஏற்பாடுகளையும் நிர்வாக முறை 
யையும் முழுதும் பரவல் முறையில் மாற்றியமைத் 
தாக வேண்டும் . 

மேனாடுகளில் ஸ்தல சுய ஆட்சி மிகவும் 
நன்றாக நடந்து வருகிறது . அதே 

வகையில் 
இங்கும் நடத்துதல் நல்லதாயினும் நாம் கருதும் 
மக்கள் நேரிடையாகக் கலந்து கொண்டு நடத்தும் 
ஜனநாயக ஆட்சிக்கு இது மட்டுமிருந்தால் 
போதாது . மேனாடுகளில் ஸ்தல ஸ்தாபனங்கள் 
கணிசமான அதிகாரங்கள் பெற்றிருப்பினும் , 
மத்திய அரசாங்கம் மிகவும் சக்தி வாய்ந்ததாயிருக் 
கும் ; அதாவது , நாட்டின் நலனுக்காகும் முக்கிய 

பெரிய தீர்மானங்களெல்லாம் மத்திய 
அரசாங்கத்தினாலேயே செய்யப்படும் . 
கூறும் ஜனநாயகத்தில் இவ்வாறு நடக்கக் கூடாது 
என்பது என் கருத்து . நான் கருதுவது காந்தி 

அடிக்கடி வற்புறுத்தி வந்ததொன்று . 
அதாவது , அரசாங்கத்தின் அடிப்படியிலிருந்து 
மேலே போகப்போக ஒவ்வொரு மேல் படிக்கும் 
உள்ள அதிகாரங்களும் வேலைகளும் குறைந்து 
கொண்டே போக வேண்டும் . தலைகீழ்க் கோபுர 
மென்று தற்கால ஜன நாயகத்தை வர்ணித்தேனே , 


மான , 


நான் 


யடிகள் 


9 


அதன் பரந்த , பளுவான மேற்பகுதிகளை வெட்டிச் 
செதுக்கிக் கீழே கொணர்ந்து சேர்த்து , அடி அகல 
மாயும் மேலே போகப்போகக் குறுகியும் உள்ள 
சிறந்த கோபுரமாக அதை ஆக்க வேண்டும் . 
இம்மாதிரியான ஏற்பாட்டில் ஒவ்வொரு படியிலும் 
உள்ள மக்களுக்கு தம் எல்லாக் காரியங்களையும் 
தாமே நிருவகித்துக் கொள்ள முழு வாய்ப்புக் 
கிடைக்கும் . இத்தகைய ஜனநாயக ஏற்பாட்டில் 
மக்களுக்கு தம் ஆட்சியென்ற உடைமையுணர்ச்சி 
யும் சுய ஆட்சியின் இன்பமும் ஏற்படும் . 

இப்போது எந்த சர்வாதிகாரியும் ஏற்கனவே 
யுள்ள , மேனாட்டு முறையில் அமைந்த ஜன நாயகத் 
தைத் தகர்த்து விட்டு சர்வாதிகாரம் தொடங் 
கும் போதெல்லாம் கிராமத்திலிருந்து தொடங்கி 
படிப்படியாய் எழுந்தமைந்த உண்மை மக்கள் 
ஆட்சியையே தாம் விரும்புவதாகவும் , அதற் 
காகவே தாம் அதிகாரத்திற்கு வந்திருப்பதாகவும் 
சொல்லுவது வழக்கமாயிருப்பதைப் பார்க்க ஆச் 
சரியமாயிருக்கிறது . இவ்வாறு வெகு சமீபத்தில் 
செய்தவன் நேபாள மன்னனான மகேந்திரன் . 
இவர்கள் 

தமக்கு அதிகாரத்தில் 
ஆசையே இல்லாததுபோல் பேசுவது சில சமயங் 
களில் உண்மையாயிருப்பினும் , பெரும்பாலும் இது 
கேட்போரை ஏமாற்றும் தந்திரமாகவே உள்ளது . 

எவ்வாறாயினும் இந்த சர்வாதிகாரிகள் 
எல்லாருமே தாமும் ஜனநாயக பக்தர்களே என்று 
சத்தியம் செய்வதற்குக் காரணம்தான் என்ன ? 
காரணத்திற்கு நாம் வெகு தூரம் போய்த் தேட 
வேண்டியதில்லை . மக்கள் ஜன நாயகம் என்ப 
தெல்லாம் வெறும் ஏமாற்று வித்தையே , அது இந்த 


இவ்வாறு 


10 


சர்வாதிகாரிகளுக்கு ஒரு வசதியான யுக்தியாய் 
உதவுகிறது என்பதல்ல . மேனாட்டு முறையில் 
அமைந்த ஜன நாயகம் மேலே பருத்து பளுவாயும் , 
அடியில் வலுவில்லாமலும் இருந்து , உள்ளே முட் 
டுக்களும் கொடுக்கப்படாதிருக்கையில் வெகு விரை 
விலும் சுலபமாகவும் சரிந்து போகிறது . அடிப் 
படை ஜனநாயகம் ( Basic Democracy ) என்றே 
சர்வாதிகாரிகள் பேசுவதற்குக் காரணம் , அவ்வாறு 
சொன்னால்தான்- அதில் அவர்களுக்கு பெரும் பங் 
கிருக்க வேண்டுமாகையால் - மக்கள் சுலபமாய்ப் 
புரிந்து கொள்வார்கள் என்பது அவர்களுக்குத் 
தெரிகிறது . உண்மையாகவே ஜனநாயக முறையில் 
நம்பிக்கையுடன் இவ்வாறு பேசும் சர்வாதிகாரிகள் 
தாம் பேசும் புதிய ஜனநாயக ஆட்சியை நிறுவு 
வதற்கு சிரத்தையாக முயலுவார்களென்று எதிர் 
பார்ப்போம் . ஐக்கிய அராபிக் குடியரசிலிருந்து 
நேபாளம் வரை இப்போது தலையெடுத்துள்ள சர் 
வாதிகாரிகள் தம் வாக்கை நிறைவேற்றுவார்களா , 
தாம் பற்றிக் கொண்டுள்ள அதிகாரத்தை மக்களுக் 
கும் , அவர்களது நிறுவனங்களுக்கும் வழங்கி விடு 
வார்களா என்பது இனிமேல்தான் தெரியவேண் 
டும் . ஐக்கிய அராபிக் குடியரசில் தேசீய ஐக் 
கியம் ( National Union ) என்ற நிறுவனமும் , 
பாகிஸ்தானில் அடிப்படை ஜனநாயகம் ( Basic 
Democracy ) என்ற அமைப்புக்களும் ஏற்பாடாகி 
யிருப்பது சொன்னதை நிறைவேற்றுவதற்கான 
ஆரம்ப நடவடிக்கைகளாயிருந்தாலும்கூட , இந்த 
நாடுகளெல்லாமே உண்மை ஜனநாயகங்கள் ஆவ 
தற்கு இன்னும் எவ்வளவோ காலம் பிடிக்கும் . 
ஆனால் ‘ ஜனநாயகம் ஒழிந்தது ! என்றும் , ஜன 


11 


கமாக 


நாயகம் நீடூழி வாழ்க ! என்றும் ஏககாலத்தில் 
கோஷங்கள் எழுப்பப்படுவதை தற்காலத்திய ஒரு 
விசித்திரமென்றே சொல்லவேண்டியிருக்கிறது . 

அரசியல் அதிகாரங்களையும் பொருளாதார 
அமைப்புக்களையும் பிரித்து அரசாங்கத்தின் கீழ்ப் 
படிகளுக்குக் கொடுத்து வலுப்படுத்துவதனால் 
நாட்டின் தென்பு குறையுமோ , மத்திய அரசாங் 
கத்தில் இருக்க வேண்டிய ஒற்றுமை பாதிக்கப் 
படுமோ என்று எண்ணுதல் இயல்பு . நாட்டில் 
ஏற்கனவே பிளவுச் சக்திகள் பல இருப்பதும் , 
ஊர் - மாகாண அபிமானங்களும் மொழிப் பற்றுக் 
களும் நிலவுவதும் இவ்வாறு சந்தேகப்படுவதற்கு 
இடமளிக்கின்றன . ஆனால் இவ்விஷயத்தை நுணுக் 

ஆராய்ந்தோமாயின் நாம் சொல்லும் 
ஏற்பாட்டினால் நாடு நல்ல வலுப் பெறும் என்ப 
தும் , நாட்டில் வாழும் பல இன மக்களும் தம் விவ 
காரங்களை தாமே கவனித்துக் கொள்ளவும் , தம் 
சிறப்பியல்புகளை வளர்க்கவும் பாதுகாக்கவும் வசதி 
பெறுகையில் அதை அவர்கள் மகிழ்ச்சியோடு வர 
வேற்கவே செய்வார்கள் என்பதும் தெரியவரும் . 
ஏராளமான அதிகாரங்களையும் வேலைகளையும் தம் 
கையில் வைத்துக்கொண்டு சர்வ வல்லமையுள் 
ளது போல் காணும் மத்திய அரசாங்கம் பார்வைக் 

தான் ஆற்றலுள்ளதாயிருக்கும் . ஆனால் 
உள்ளே பார்த்தால் அதற்கு எப்போதும் தொந்தர 
வுகளும் தொல்லைகளும் இருந்து கொண்டேயிருக் 
குமாகையால் , அதற்கு எந்த சமயத்திலும் சுக்கு 
நூறாய்த் தகர்ந்து விழுதலென்ற ஆபத் துண்டு . 
மேலும் , இம்மாதிரியான வலுவுள்ள மத்திய அர 
சாங்கம் போகப் போக தன் ஜனநாயகக் கொள்கை 


12 


களிலிருந்து விலகவும் சர்வாதிகாரமாக மாறவுமே 
செய்யும் . இந்தியாவிலேயே வலுவுள்ள மத்திய அர 
சாங்கம் இருக்க வேண்டும் , இராச்சியங்களெல்லாம் 
தில்லியின் ஏவலின்படி நடக்கவேண்டும் என்று 
சொல்லுகிறவரெல்லாம் பாசிஸ்ட் ( சர்வாதிகார ) 
மோகங் கொண்டவர்களாய் இருப்பது 

காரண 
மில்லாமலல்ல . 

அதிகாரங்களை மாகாணங்களுக்குப் பிரித்துத் 
தந்துவிட வேண்டும் , மத்திய அரசாங்கம் அவசிய 
மான பொறுப்புக்களை மட்டுமே வைத்துக்கொள்ள 
வேண்டும் என்பதனால் மத்திய 

அரசாங்கம் 
வலுவற்றுப் போகும் 

என்பதல்ல . வலுவோ , 
வலுவின்மையோ அதிகாரம் வகிப்போரின் ஆற்ற 
லையே பொறுத்திருக்கிறது . அடியிலிருந்து உச்சி 
வரையில் எல்லாப் படிகளிலுமே தேர்ந்தெடுக்கப் 
படுகிறவர்கள் தம்மால் இயன்றவற்றையே செய் 
வார்கள் ; ஒவ்வொரு படியிலும் அதிகாரம் வகிப் 
போர் சில காரியங்களைத் தம்மால் செய்ய முடி 

உணருகையில் அதே படியிலுள்ள 
பிறருடன் சேர்ந்து கூட்டு முயற்சியினால் செய்ய 
முடியுமாவென்று பார்ப்பார்கள் . இந்தக் காலத் 
தில் எத்தனையோ நாடுகள் கூட தம் சக்திக்கு 
மீறிய வேலைகள் வந்து சமாளிக்க முடியாமல் 
திணறுவதால் , பல நாடுகள் சேர்ந்து நடத்தும் 
கூட்டு ஆட்சி முறையை இப்போது பலர் ஆதரிக் 
கத் தொடங்கியிருக்கிறார்கள் என்பது கவனிக் 
கத் தக்கது . இந்த ஏற்பாட்டில் மத்திய அரசாங் 
கம் வலுவுள்ள தாய் இருப்பதும் , அதற்கு நல்ல 
ஆற்றல் இருப்பதும் மிகவும் அவசியமாகிறது .. 
அவ்வாறு 

இருந்தால் கீழ்ப்படிகளிலுள்ளவை 


யாததை 


13 


யெல்லாம் தம்மால் முடியாதவைகளை திறமையாக 
வும் விரைவிலும் செய்து முடிக்க வேண்டி , தாமே 
மத்திய அரசாங்கத்திற்கு அதிகாரங்களையும் அவற் 
றைப் பயன்படுத்துவதற்கான சந்தர்ப்பங்களை 
யும் வழங்கும் . தற்காப்பு , வெளிநாட்டுறவு ,, 
நாட்டுக்குள்ளேயே பல்வேறு ராச்சியங்களிடையே 
சம்பந்தங்கள் , நாணயச் செலாவணி , ஏற்றுமதி 
இறக்குமதியை முறைப்படுத்துதல் , தேசீய ஒற்று 
மையைப் பாதுகாத்தல் ஆகிய காரியங்களை மத்திய 
அரசாங்கம் ஒன்றினாலேயே நிர்வகிக்க முடியும் . 
இவற்றிற்கான அதிகாரம் பெற்றுள்ள ஒரு மத்திய 
அரசாங்கத்தை - இன்னும் பல பொறுப்புகள் அத 
னிடம் இல்லாமையால் - அதிகாரமில்லாதது , பல 
மில்லாதது என்று சொல்ல முடியாது . 

உண்மை 
யில் மேற்கூறிய குறிப்பிட்ட அதிகாரங்களைச் 
செலுத்தும் அரசாங்கம் நல்ல வலுவும் ஆற்றலும் 
சக்தியுமுள்ளதாகவே இருக்கும் . இதற்கு மாறாக , 
அதிகப் பளுவுள்ள எல்லா வேலைகளையும் தன் தலை 
யில் எடுத்துப் போட்டுக் கொண்டும் , ஒரு பைசா 
விடாமல் வருமானத்தையும் செலவையும் தோண் 
டித் துராவிக் கொண்டும் இருக்கும் மத்திய அர 
சாங்கம் அதிகாரமும் ஆற்றலும் ஏராளமாய்ப் 
பெற்றிருப்பதாய்க் காணினும் , உண்மையில் தென் 
பும் திறமையுமற்றதாய் , ஆமை வேகத்தில் நடப்ப 
தாகவே இருக்கும் . 

ஒரு நாட்டின் ஒற்றுமையும் பலமும் அதன் 
மத்திய அரசாங்கம் நேரிடையாக நிர்வகிக்கும் 
இலாகாக்களைப் பொறுத்திரா ; மக்களின் மனப் 
பூர்வமான ஒற்றுமையையும் , பொது அனுபவங் 
களையும் , ஆசைகளையும் , பொதுவான நாட்டுப் 


14 


பற்றையும் , மக்களின் பரஸ்பர நல்லெண்ணத்தை 
யும் , தாராள மனப்பான்மையையும் - இவை எல்லா 
வற்றிற்கும் மேலாக , அதன் தலைவர்களின் விட்டுக் 
கொடுக்கும் மனப்பான்மைக்கு வேண்டிய புத்தி 
சாலித்தனத்தையுமே பொறுத்திருக்கும் . 


II 


பஞ்சாயத்து ஆட்சி 
சுயராஜ்யம் என்ற பயிர் - அது எந்த இனத் 
தைச் சேர்ந்ததாயினும் சர்வாதிகாரச் சூழ்நிலை 
யில் வளர்ந்து தழைக்குமா வென்ற சந்தேகம் எழ 
லாம் . ஆனால் அதிர்ஷ்டவசமாக நம் நாட்டைப் 
பற்றிய வரையில் நம் ஜன நாயகத்தைப் புதுப் 
பிக்கவும் , ஆழ்ந்த அஸ்திவாரத்துடன் பரந்த 
அடிப்படையில் அமைக்கவும் முழு வசதி யில்லா 
விட்டாலும் , போதிய வசதியும் வாய்ப்பும் நமக்கு 
இருக்கின்றன . இந்த சௌகரியங்களை , சாதக 
மான நிலைமையைப் பயன்படுத்தி வேலை செய்து 
கொண்டு போனால் நிலைமை மீறிப்போகுமுன் 
நம் ஜன நாயகத்தை திருப்தி யளிப்பதாகவும் , 
நிலைத்ததாகவும் செய்துவிடலாமென்றே எனக்குத் 
தோன்றுகிறது . 

நம் நாட்டில் மக்கள் கலந்துகொண்டு நடத் 
தப்பெறும் ஜனநாயகம் முதலில் பரவல் முறை 
ஜன நாயக மென்று அழைக்கப்பட்டு , இப்போது 
• பஞ்சாயத்து ஆட்சி எனப்படுவதற்கு அஸ்தி 
வாரம் போட ஆரம்பமாகி யிருப்பது மிகவும் 


15 


திருப்தி யளிக்கும் விஷயமாகும் . இந்தச் சோதனை 
யின் ஆரம்பகர்த்தா திரு . பலவந்தராய் மேத்தா 
ஆவார் . அது மத்திய அரசாங்கத்தின் சமூக 
நலத் திட்ட அமைச்சர் திரு . எஸ் . கே . டே அவர் 
களின் திறமை , நெடுநோக்கு ஆகியவை , பிரதம 
மந்திரியின் உறுதியான ஆதரவு பெற்று , இடை 
யூறுகள் எவ்வளவோ குறுக்கிட்டும் சட்டை செய் 
யாது முன்னேறியிருக்கிறது . காங்கிரஸ் கட்சி 
பஞ்சாயத்து ஆட்சியென்ற லட்சியத்தை ஏற்றுக் 
கொண்டிருக்கிறது . பல இராச்சியங்களில் பஞ்சா 
யத்து ஆட்சி ஏற்கெனவே ஆரம்பமாகிவிட்டது ; 
அடுத்த சிலவாண்டுகளுள் எஞ்சிய இராச்சியங்களி 
லும் ஏற்பட்டு விடுமென்று எதிர்ப்பார்க்கப்படு 
கிறது . 

கடந்த சில மாதங்களில் பஞ்சாயத்து ஆட்சி 
பற்றி எவ்வளவோ எழுதப்பட்டிருக்கிறது . ஆகை 
யால் நான் அது பற்றி அதிகம் சொல்லத் தேவை 
யில்லையாயினும் சில விஷயங்களைக் குறிப்பிடுதல் 
அவசியமென்று நினைக்கிறேன் . முதலில் நாம் 
ஒரு விஷயத்தை கவனத்தில் கொள்ளவேண்டும் . 
பஞ்சாயத்து ஆட்சி அமைக்கும் இந்த எண்ணம் 
தோன்றியதற்கே நம் ஜனநாயகத்தின் அஸ்தி 
வாரத்தை விஸ்தரிக்க வேண்டுமென்ற அரசியல் 
நோக்கமோ , நான் மக்கள் கலந்து நடத்தும் ஜன 
நாயகம் என்கிறேனே அதற்கு அஸ்திவாரமிடும் 
எண்ணமோ அல்லாது , அரசாங்கம் தொடங்கி 
யுள்ள அபிவிருத்தி திட்டங்களில் மக்களின் 
முழு ஒத்துழைப்பைப்பெறும் ஆவலே காரண 
மாயிருந்திருக்கிறது . இந்தக் குறுகிய நோக்கம் 
காரணமாக இதன் முழுப்பொருளை , சாதக 


16 


தம் 


பாதகங்களை பொது மக்கள் புரிந்து கொள்வது 
இருக்கட்டும் , அரசியலிலேயே மூழ்கியிருப்பவர் 
களும் சரியாகப் புரிந்து கொள்ளவில்லை . ஆனால் 
ஆரம்பமான இந்த இயக்கம் விசை கொடுத்துக் 
கிளப்பிவிட்ட யந்திரம்போல் தானே முன்னேறிக் 
கொண்டும் , வளர்ந்து பெருகிக் கொண்டும் இருப் 
பதைப் பார்க்கிறோம் . இந்தச் சீர்திருத்தத்திற்கு 
மக்களின் முழு ஆதரவு கிட்டும்படிச் செய்வ 
தும் , இது அரசாங்கமே கிராம வட்டாரங்களில் 
நடத்திக்கொண்டு போகும் சிறு மாறுதலல்ல 
மைப் பெரிதும் பாதிக்கக்கூடிய பெரிய அரசியல் 
புரட்சி , இதன் நோக்கமும் - சரியாக நடந்தால் 
இதன் விளைவும் தம் கைக்கு சுயராஜ்யத்தைக் 
கொண்டு வரும் என்பதை உணர்த்துவதும் 
அவசியம் . இவ்வாறு மக்களுக்கு உற்சாகம் 
உண்டாகுமாறு செய்ய அபிவிருத்தி இலாகாவின் 
அதிகாரிகளினால் ஆகாது . இதைச் செய்ய வேண் 
டியவர்கள் - அவர்கள் கட்சியும் கொள்கையும் எவ் 

இருப்பினும் - நாட்டின் செல்வாக்குள்ள 
தலைவர்களும் , சமூக ஊழியர்களும் , சிறந்த 
அறிவும் உயர்ந்த நடத்தையும் உள்ள பெரியாருமே . 

பஞ்சாயத்து ஆட்சி உண்மையான , மக்கள் 
பங்கு கொள்ளும் ஜனநாயகத்தின் அடிப்படையில் 
அமைவதற்குமுன் சில நிபந்தனைகள் நிறைவேற் 
றப்படவேண்டும் . 

முதலாவதாக , இந்தப் பரிசோதனை வெற்றி 
பெற வேண்டுமென்றால் மக்களுக்கு இது பற்றிய 
எல்லா விஷயங்களையும் நன்கு எடுத்துச் சொல்லி , 
அவர்கள் மனதில் பதித்தல் மிகவும் அவசியம் . 
இதைச் செய்ய வேண்டியவர்கள் கட்சிச் சார்பும் 


வாறு 


17 


சுயநலமுமில்லாமல் சமூக சேவையிலோ கிராம 
முன்னேற்றப் பணியிலோ ஈடுபட்டிருப்பவர்களே . 
அரசியல் கட்சிகளும் தம் கட்சி அபிமானத்தை 
ஒருபுறம் கட்டிவைக்கச் சம்மதித்தால் இதற்கு எவ் 
வளவோ உதவலாம் . அரசியல் கட்சிகள் இதற்கு 
உதவுவதற்குள்ள சிறந்த வழி , இதற்கென பொது 
ஸ்தாபனம் அல்லது குழுவொன்றை உருவாக்குத 
லேயாகும் . அரசாங்க அதிகாரிகளும் , அரசாங்கத் 
தின் பார்வையில் பணியாற்றும் ஸ்தாபனங்களும் 
கூட இதற்கு பல வகையில் உதவலாம் . பள்ளிகளும் 
புத்தக-வாசகசாலைகளும் கூட்டுறவுச் சங்கங் 
களும் இதில் முக்கியப் பங்கு கொள்ளலாம் . கட் 
சிச் சார்பற்றதும் , விஷயங்களை எடுத்துச் 
சொல்லுதலே வேலையாயுள்ள துமாய் , வாக்காளர் 
களாகச் சேர்ந்து அகில இந்திய வாக்காளர் சங் 
கம் என்ற பெயரில் சங்கமொன்று அமைத்துக் 
கொண்டு வாக்காளர்களுக்கு விஷயங்களை எடுத்து 
விளக்குதலும் 

கவனிக்கத் தக்கதே . இவை 
யல்லாமல் மத்திய சமூக 

நல 

இலாகாவும் 
அகில இந்திய பஞ்சாயத்து பரிஷதும் , மற்ற 
அகில இந்திய நிறுவனங்களும் , அகில பாரத 
சர்வசேவா சங்கமும் , கிராம ஊழியத்திற்காக 
வுள்ள பிற ஸ்தாபனங்களுமாகச் சேர்ந்து கூட்டு 
நிறுவனமொன்று அமைத்துக்கொள்ளவும் செய்ய 
லாம் . அது நூல்களும் பிரசுரங்களும் வெளியிட் 
டும் , சர்வேக்கள் நடத்தியும் , புதிய பழைய பிரச் 
னைகளை ஆராய்ந்து முடிவுகளை வெளியிட்டும் வர 


லாம் . 


இரண்டாவதாக , பஞ்சாயத்து 
வெற்றிபெற வேண்டுமானால் , கட்டுப்பாடுள்ள 


ஆட்சி 


18 


அரசியல் கட்சிகள் அதில் தலையிடாமலும் , அதைத் 
தம் கைக்கருவியாகக் கொண்டு அதிகார பீடத் 
திற்கு வருவதற்குப் பயன்படுத்தப் பார்க்காமலும் 
இருக்க வேண்டும் என்பதை எவ்வளவு அழுத்த 
மாய்ச் சொன்னாலும் போதாது . மக்கள் விழிப் 
புற்று விஷயங்களைத் தெரிந்துகொள்ள ஆரம்பித்து 
விட்டால் அவர்களை எவராலும் ஏமாற்ற முடியாது , 
அரசியல் கட்சிகளோ அதிகார ஆசையுள்ள 
அரசியல்வாதிகளோ அவர்களை இஷ்டம்போல் 
ஆட்டிவைக்க முடியாது என்பது உண்மைதான் . 
ஆனால் இந்த ஆரம்ப காலத்தில் எந்த மக்களின் 
நலனில் அக்கறை கொண்டிருப்பதாகவும் , உதவ 
விரும்புவதாகவும் அவர்கள் சொல்லுகிறார்களோ , 
அவர்களின் நலனைக் கருதி , அரசியல் கட்சிகள் தம் 
கட்சிகளின் சார்பில் எவரையும் நிறுத்துவதில்லை , 
தேர்ந்தெடுக்கப்பட்டு வந்தவர்களை தம் கட்சியில் 
சேருமாறு வற்புறுத்தி அவர்கள் மூலம் இந்த அடிப் 
படை ஜன நாயக ஸ்தாபனங்களை தம் வசத்தில் 
வைத்துக்கொள்ளப் பார்ப்பதில்லை என்ற விரதம் 
பூணவேண்டும் . இந்த நிறுவனங்கள் நன்கு 
வளர்ந்து சிறப்பாய் நடந்து வருவதற்கும் , மக்கள் 
விஷயத்தை நன்கு தெரிந்துகொண்டு நிர்வாகத்தில் 
கலந்துகொள்ளுவதற்கும் கட்சிகளின் தலையீடு 
இல்லாமல் அவர்கள் நேரிடையாகவே இவற்றை 
நடத்திக்கொண்டு போகச் செய்தல் அவசியம் . 
கட்சிகள் மக்களிடையே சென்று அவர்களுக்கு 
விஷயங்களை எடுத்து விளக்கலாம் .. 
விளக்கப்பெறும் கருத்துக்களும் கொள்கைகளும் 
ஒன்றுக்கொன்று நேர் மாறாய் இருந்தாலும் பாதக 
மில்லை . எல்லா அரசியல் கட்சிகளின் தலைவர் 


இவ்வாறு 


19 


இராது 


களும் தம்மிடையே உண்மையான ஒப்பந்தம் 
ஒன்று செய்துகொண்டு நிறைவேற்றிவந்தால் 
இந்த லட்சியம் நிறைவேறுவதில் சிரமமிராது . 

மூன்றாவதாக , மக்கள் கைக்கு அதிகாரத்தை 
மாற்றுவதாகச் சொல்லப்படுவது வெறும் ஏமாற்று 
வித்தையாய் 

உண்மையானதாயிருக்க 
வேண்டும் . வெளிப் பார்வைக்கு பஞ்சாயத்து 
ஆட்சிபோன்ற ஒன்றை அமைத்துவிட்டு அதற்கு 
உயிரளியாது இருக்கக்கூடாது . அவ்வாறு செய் 
தால் அது ஆன்மாவில்லாத உடலாய் , செத்தே 
பிறந்ததாய் ஆகிவிடும் . இதைச் செய்ய உண்மை 
யும் கற்பனாசக்தியும் மனோபலமும் மிகவும் தேவை . 
மக்களை நாம் நம்பவேண்டும் . A , B , C , D என்று 
நான்கு எழுத்து கற்றுவிட்ட நாம் கிராம மக்க 
ளுக்கு அறிவு கிடையாதென்றும் , ஆற்றலில்லை 
யென்றும் எண்ணுவது வழக்கமாயிருப்பதால் , 
உண்மையில் அதிகாரம் எதுவும் தராமல் அதிகா 
ரத்தை மாற்றப்போவதாகப் பேசிக்கொண்டு 
போகலாம் . ஒருவருக்கு பொறுப்பெதுவும் கொடா 
மலே , அவரால் பொறுப்பை நிர்வகிக்க முடிய 
வில்லை 

சொல்லிக்கொண்டிருப்பதற்கு 
அர்த்தமில்லை . மக்களிடம் நம்பிக்கை இல்லாமை 
யாலோ , கையிலுள்ள அதிகாரத்தைவிட மன 
மில்லாமையாலோ நாம் மக்களுக்கு அதிகாரம் 
தராமலே இருந்தால் , அதன் விளைவு அவர்களுக்கு 
பொறுப்புணர்ச்சியே ஏற்படாமல் 

போவதும் , 
அவர்கள் வீர தீரர்களும் அற்புதங்கள் விளைக்கும் 
அவதாரங்களும் வந்து தம் சிரமங்களைத் தீர்ப்பார்க 
ளென்று எதிர்பார்ப்பதுமாகத் தான் இருக்கும் . 
மக்களுக்கு இம்மாதிரியான மனோநிலை ஏற்படும் 


என்று 


20 


போதுதான் சர்வாதிகாரிகள் தோன்றுகிறார்கள் . 
எனவே ஜன நாயகம் வெற்றிபெற வேண்டுமானால் 
மக்களைப் பயிற்றலும் , முழுப் பொறுப்பையும் 
ஏற்க அவர்களுக்கு வாய்ப்பளித்தலும் அவசியம் . 

பஞ்சாயத்து ஆட்சித் திட்டத்தில் அதிகாரம் 
வகித்து ஆட்சி நடத்துவதற்கென மூன்று படிகள் 
அமைக்கப்பட்டிருக்கின்றன . அவை முதலில் 
கிராமப் பஞ்சாயத்து , அதற்குமேல் வட்டாரப் 
பஞ்சாயத்து ) சமிதி , அதற்கும் மேலே மாவட்ட 
(பஞ்சாயத்து ) பரிஷத் என்பவை . இவை ஒவ் 
வொன்றிலும் அந்தந்தப்படியில் உள்ள மக்களுக்கு 
தம்மால் இயன்றவை அனைத்தையும் தாமே செய்து 
கொள்ள 

வாய்ப்பளிக்க வேண்டும் . பிரிட்டிஷ் 
ஆட்சிமுறையிலோ ஜில்லா மாஜிஸ்டிரேட் அல்லது 
கலெக்டரே முக்கியமானவராயிருந்தார் . 
போதும் அவர் இருக்கத்தான் செய்கிறார் - அவர் 
அந்தஸ்தும் அதிகாரங்களும் அப்படியேதான் 
இருக்கின்றன . ஆனால் பஞ்சாயத்து ஆட்சியில் 
மக்கள் கைக்கு அதிகாரம் மாற்றப்பட்டிருப்பது 
உண்மையானால் , போகப்போக 

போகப்போக இந்த ஜில்லா 
மாஜிஸ்டிரேட்டின் முக்கியத்துவம் குறைந்து இறுதி 
யில் இல்லாமலே போகவேண்டும் ; இருப்பதானா 
லும் இப்போது கவர்னர் மத்திய அரசாங்கத்திற்கு 
இராச்சியங்களில் பிரதிநிதியாய் இருப்பதைப் 
போல , இராச்சிய அரசாங்கத்திற்கு அவர் பிரதி 
நிதியாய் இருந்து வரவேண்டும் . ஆனால் முதலில் 
பஞ்சாயத்து ஆட்சி அமுலுக்கு வந்த ராஜஸ் 
தானத்திலேயே இன்னும் இது நடந்தாகவில்லை . 
இதை எடுத்ததுமே செய்து விட முடியாது , இதற் 
குச்சிறிது காலம் ஆகவேண்டும் என்பது சரிதான் . 


21 


ஆனால் இதுவே நம் லட்சியம் என்பதாவது ஒத்துக் 
காள்ளப்பட்டிருக்கிறதா என்பது தெரியவில்லை . 

நான்காவதாக , ஒவ்வொரு படியிலுமுள்ள 
ஸ்தல நிர்வாகத்திற்கு போதிய , குறைந்தபட்ச 
வருவாய்களுக்கு ஏற்பாடு இருத்தல் மிகவும் அவசி 
யம் . வருவாய்க்கான வழிகளை யெல்லாம் இராச்சிய 
அரசாங்கம் தன் கையிலேயே வைத்துக்கொண்டு , 
மக்களுக்கு அதிகாரத்தை மாற்றிவிட்டதாகச் 
சொன்னால் அந்த மாற்றம் பெயரளவினதாகத் 
தான் இருக்கும் . பணப்பை யாரிடம் இருக்கிறதோ 
அவர்கள் சொல்தான் எடுபடும் . ஆகையால் செல 
வுக்குப் 

பணமில்லாது வேலைகள் பலவற்றை 
செய்யச் சொன்னால் ஒன்றும் நடவாது . அதிகா 
ரங்கள் பல மாற்றப்பட்டிருப்பினும் பண 

வரு 
வாய்க்கு போதிய ஏற்பாடுகள் செய்யப்படவில்லை 
யென் நினைக்கிறேன் . 

சம்பந்தமாக 
நான் சொல்லும் யோசனை , நிலவரி வகையில் 
ஆகும் வசூல் முழுவதையும் அதில் பிரமாதமாக 
ஒன்றும் வந்துவிடாதாயினும் - எடுத்ததுமே கிரா 
மப் பஞ்சாயத்துக்களிடமும் வட்டாரப் பஞ்சா 
யத்து சமிதிகளிடமும் கொடுத்துவிட வேண்டும் ; 
இராச்சிய அரசாங்கம் நிலவரிமுழுவதும் தன்னைச் 
சேர்ந்ததென்று நினைப்பதையும் , அதிலிருந்து ஒரு 
பகுதியை மட்டும் இவைகளுக்கு ஒதுக்குவதையும் 
நிறுத்த வேண்டும் . அதிக நிலவரி வருமான 
மில்லாத கிராமங்களுக்கும் வட்டாரங்களுக்கும் 
உதவி , வருவாயைச் சமனாக்குவதற்காக பொது 
நிதி யொன்றை ஒதுக்கி வைத்துவிட்டு , எஞ்சிய 
நிலவரி முழுவதையும் பஞ்சாயத்துக்களிடமும் 
சமிதிகளிடமும் விட்டுவிடவேண்டும் . இதுவன்றி 


22 


வேறு வருவாய்க்கான வழிகளைக் கண்டுபிடிக்கவும் , 
அவற்றை பஞ்சாயத்து நிறுவனங்களிடம் 
விடவும் செய்தாலல்லது பஞ்சாயத்து ஆட்சி 
சுதந்திரமாகவும் சிறப்பாகவும் நடப்பதற்கு வழி 
இல்லை . இதற்கு விசேஷ அபிவிருத்தி திட்டங்களை 
நிறைவேற்றி வைப்பதற்கு இராச்சிய அரசாங்கங் 
களும் மத்திய அரசாங்கமும் பஞ்சாயத்துக் 
களுக்கு பிரத்தியேகமாக உதவக்கூடாதென்பது 
அர்த்தமல்ல . 

ஐந்தாவதாக , பஞ்சாயத்து நிர்வாகம் கூடிய 
விரைவில் தன் கீழ் வேலை பார்க்கும் சிவில் ஊழியர் 
அனைவர் மீதும் ஆதிக்கம் பெற்று , அவர்கள் 
செய்யும் வேலைகளைக் கண்காணிக்கவும் , குறைகள் 
இருந்தால் கேட்கவும் அதிகாரம் பெற வேண்டும் . 
உத்தியோகத்திற்கு ஆட்கள் திரட்டுவதையும் 
ஸ்தல அதிகாரிகள் அல்லது அவர்களால் நியமிக் 
கப் பெற்றவர்களைச் சேர்த்துக்கொண்டு அவர்கள் 
மேற்பார்வையிலும் ஆலோசனையைக் கேட்டும் 
செய்தல் நலம் . அதே சமயத்தில் சிவில் ஊழியர் 
களுக்கு எப்போதும் நியாயம் 

கிடைக்கும் , 
நீடித்து வேலையும் இருக்குமென்ற உறுதியளித் 
தலும் , அவர்கள் வெளியார் தலையீடு எதுவுமின்றி 
தம் கடமையைச் செய்யுமாறு விடப்படுதலும் 
அவசியம் . 

ஆறாவதாக , மூன்று படிகள் அல்லது மாடங் 
களால் அமைந்த பஞ்சாயத்து ஆட்சிக்கு முதல் 
படியான 

கிராமப் பஞ்சாயத்தே அஸ்திவாரம் 
என்று சொல்லத் தேவையில்லை . பஞ்சாயத்து 
ஆட்சி என்ற கோபுரம் , அதன் ஜன நாயகத் 
தன்மை உறுதியாய் , அசைக்க முடியாததாய் இருப் 


23 


சுய 


பது கிராமப் பஞ்சாயத்துக்கள் ஜனநாயக முறை 
யில் அமைந்திருப்பதையும் , அதிலிருந்து அதற் 
கேற்படும் தென்பையும் உறுதியையுமே பொறுத் 
திருக்கிறது . நான் இங்கே மக்கள் பங்கு கொள் 
வதை உண்மை ஜனநாயகத்தின் அறிகுறியென்று 
வற்புறுத்திச் சொல்ல விரும்புகிறேன் . 
ஆட்சியின் எந்தப் படியிலேனும் மக்கள் முழுதும் 
பங்குகொள்ளுதல் சாத்தியமென்றால் அது கிராமப் 
படியில்தான் ; கிராமத்தில் மட்டுமே நேரிடை 
யான ஜனநாயகம் திருப்திகரமாய்ச் செயல்பட 
முடியும் . 
ஆனால் 

கிராமப்படியிலும் கிராமப் பஞ் 
சாயத்தே அதிகாரம் பெற்றுள்ள ஸ்தாபனமாய் 
இருந்தது , பஞ்சாயத்து தேர்தல்களில் வாக்களிப் 
பதைத் தவிர கிராமக் காரியங்களின் நிர்வாகத்தில் 
மக்களுக்கு பங்கு எதுவுமே இல்லாவிட்டால் , இந்த 
கிராம ஜனநாயகமும் சரியாய் நடப்பதாகாது ; 
அதைக் கொண்டு நாம் திருப்திப்படுவதற்கு 
இல்லை ; அப்போது பஞ்சாயத்து ஆட்சியென்ற 
ஏற்பாடு முழுதுமே அர்த்தமில்லாததாய்ப் போய் 
விடும் . கிராமப் பஞ்சாயத்து தென்புடன் சிறப் 
பாய்ச் செயல்படுவதற்கு அதன் எல்லாக் காரியங் 
களிலும் கிராம மக்கள் அனைவரும் தொடர்ந்தும் 
உற்சாகமாகவும் புத்திசாலித்தனமாகவும் கலந்து 
கொள்ளுதலும் ஒத்துழைத்தலும் மிகவும் 
அவசியம் . 

இந்தப் புதிய பஞ்சாயத்து ஆட்சி ஏற்படு 
வதற்கு முன்பும் கிராமங்களில் பஞ்சாயத்துக்கள் 
இருந்தன . ஆனால் அப்போது அவை கிராம ஜன 
நாயகத்திற்குப் பிரதிநிதியாயில்லாமல் மாகாண 

4611-3 


24 


இவ்வாறு 


அரசாங்கத்திற்கும் , இன்னும் மோசமாக ஸ்தல 
அதிகாரிகளுக்கும் சொன்ன வேலையைச் செய் 
பவையாயிருந்தன . பஞ்சாயத்து ஆட்சியிலும் 
கிராமப் பஞ்சாயத்துக்கள் கிராம சமூகத்தி 
லிருந்து தொடர்ந்து தென்பும் அதிகாரமும் 
போஷணையும் பெற்று வராவிட்டால் அவை முன்பு 
போல் இராச்சிய அரசாங்கமும் அதன் அதிகாரி 
களும் தம் இஷ்டம்போல் அடக்கியாளவும் ஏவவும் 
உள்ள கருவிகளாய் ஆகிவிடும் . 
அமைந்து நடக்கும் பஞ்சாயத்து ஆட்சி கீழே 
யிருந்து தொடங்கி அமைந்துள்ள ஜனநாயக ஏற் 
பாடாயில்லாது , மேலேயிருந்து நடத்தப்பெறும் 
அதிகார வர்க்க ஆட்சியின் விஸ்தரிப்பாகவே 
இருக்கும் . 

ஆகவே நம் ஜனநாயகத்திற்கு நல்ல உறுதி 
யான அஸ்திவாரம் ஏற்படுத்தவும் , அதன் நடை 
முறைகளில் மக்கள் தொடர்ந்தும் தீவிரமாகவும் 
கலந்து கொள்ளவும் வேண்டி , நாம் அதன் 
அடிப்படையான கிராமப் பஞ்சாயத்தினிடமும் 
கிராம மக்களிடமும் போய் , ஒவ்வொரு கிராமத்திலு 
முள்ள வயதுவந்த மக்கள் அனைவரையும் சேர்த்து 
சட்டபூர்வமான கிராம சபையாக அமைக்க 
வேண்டும் . பஞ்சாயத்து இந்த கிராம சபையின் 
நிர்வாகக் கமிட்டியாயிருந்து செயலாற்றும் ; 
கிராம சபை தேவையான சமயங்களில் குறிப்பிட்ட 
காரியங்களுக்கென வேறு கமிட்டிகளையும் குழுக் 
களையும் அமைக்க அதிகாரம் பெற்றிருக்கும் . 

இப்போது இதைச் செய்ய முயற்சி செய்யப் 
பட்டு வருகிறது . ஆனால் மக்களின் திறமையையும் 
பகுத்தறிவையும் நம்பி அவர்களிடம் பொறுப்பை 


25 


விடுவதில் ஏனோ விசித்திரமான தயக்கம் காணப் 
படுகிறது . கிராம சபைகள் என்னவோ அமைக் 
கப்பட்ட போதிலும் அவை வேலை செய்யக் 
காணோம் . பஞ்சாயத்துக்களும் , சில சமயங்களில் 
அவைகளின் தலைவர்களுமே எல்லா அதிகாரங் 
களையும் வைத்துக் கொண்டு நடத்துவதால் மக்க 
ளிடையே இயல்பாகவே அசிரத்தையும் அலட்சிய 
புத்தியும் தோன்றியிருப்பதைக் காண்கிறோம் . 
கிராமசபைகள் 3 மாதத்திற்கு ஒரு முறையோ 
இன்னும் குறைந்த இடைக்காலம் விட்டோ கூட 
வேண்டும் . அப்போது வரவு -செலவு திட்டம் உள் 
ளிட்ட எல்லா முக்கியமான விஷயங்களும் , பேசித் 
தீர்ப்பதற்கு மட்டுமல்லாமல் , அங்கத்தினர் அபிப்பி 
ராயம் தெரிந்து கொள்ளவும் , அவர்கள் ஆதரவும் 
ஒப்பமும் பெறவுமென சமர்ப்பிக்கப்பட வேண்டும் . 

அப்போதுதான் மக்களுக்கு தமக்குள்ள 
பொறுப்புக்களும் , தாம் செய்யக் கூடியவை என்ன 
வென்பதும் தெரியவரும் . அப்போதுதான் 
பஞ்சாயத்து அரசாங்க அதிகாரிகளின் கைப் 
பொம்மையாகவோ , கிராமத்தின் சில சுயநலமிகள் 
அல்லது சாதிகள் இஷ்டம்போல் ஆட்டி வைக் 
கக் கூடியதாகவோ இராது மக்களின் பொது 

விருப்பத்தை நிறைவேற்றும் சாதன 
மாய் இருக்கும் . இவ்வாறு நடக்கையில் கிராம 
சபைகளேயன்றி கிராமப் பஞ்சாயத்துக்கள் இந்த 
நேர்த்தியான ஜனநாயக கோபுரத்திற்கு அடிப்படி 
யாய் இரா . அந்த அடிப்படி மிகவும் பரந்தும் 
உறுதியுள்ளதாயும் இருக்குமென்று சொல்லத் 
தேவையில்லை . 

ஆகவே இந்திய ஜனநாயகம் உறுதியுள்ள 


வான 


26 
தாய் இருந்து வர எண்ணி , இந்திய மக்கள் தம் நிர் 
வாகத்தை தாமே நடத்திக் கொள்வதற்கு உதவ 
விரும்புகிறவர்களெல்லாம் ஒன்று சேரவும் , மக்க 
ளிடையே இதற்குத் தேவையான சமூக உணர்ச்சி 
யையும் செயல் திறனையும் நேர்மையையும் வளர்க் 
கவும் வேண்டும் . நாட்டின் ஜனநாயகக் கட்சி 
கள் எல்லாவற்றிற்குமே அதிகாரம் பெறுவதற்காக 
நடக்கும் போட்டா 

போட்டியிலிருந்து ஓய்வு 
கிடைக்குமானால் , இவ்வகையில் செய்வதற்கு மிக 
வும் உற்சாகமளிக்கும் வேலை ஏராளமாய் இருக் 
கிறது . அரசாங்கமோ மக்களோ பயிற்சியும் 
கல்வியும் அளிப்பதற்காக வகுக்கும் திட்டங்கள் 
எல்லாவற்றிற்கும் இதுவே முக்கிய நோக்கமாகவும் 
இருக்கவேண்டும் . 

பஞ்சாயத்துத் தலைவர்களுக்கு தம் நிர்வாகக் 
கமிட்டியின் அங்கத்தினர் சிலரை தாமே நியமிக் 
கும் அதிகாரம் அளிக்கப்பட்டிருந்தால் - இந்த 
நியமனம் தேவையானதாகவும் விரும்பத்தக்கதாக 
வும் இருக்கையிலும் - இவர்களை சம்பந்தப்பட்ட 
இனங்கள் அல்லது சமூகங்களோ அல்லது பஞ்சா 
யத்து முழுவதுமோ சேர்ந்து நியமிப்பதென்றோ 
இதையே வேறுவகையில் செய்வதென்றோ இருக்கு 
மாறு சட்டத்தைத் திருத்த வேண்டும் . எந்த நிலை 
யிலும் இவ்வாறு சில ஆட்களை தம் கையில் எப் 
போதும் வைத்துக் கொள்வதற்கு சட்டத்தில் 
இடமிருக்கவே கூடாது . 

கிராமப் பஞ்சாயத்துக்களுக்கு நடக்கும் தேர் 
தல்களில் போட்டா போட்டியே கூடாதென்பது 
என் திடமான எண்ணம் . என் இக் கருத்தை 
சில வட்டாரங்கள் கடுமையாகக் கண்டிக்கின் 


27 
றன . இன்னும் சில முதலில் எதிர்த்தவை , இப் 
போது என் கருத்தை நெருங்கி வந்துகொண் 
டிருப்பதுபோல் காண்கிறது . என்னைப்பற்றிய 
வரையில் , இவ்விஷயம் குறித்து நான் யோசித் 
ததிலிருந்தும் , பலருடன் இதுபற்றிப் பேசியதி 
லிருந்தும் கிராமப் பஞ்சாயத்துக்கள் நடந்து 
வரும் விதத்தைக் கேட்டுத் தெரிந்து கொண்ட 
திலிருந்தும் , பஞ்சாயத்து ஆட்சி வெற்றி பெற 
வேண்டுமானால் அவைகளுக்கு நடக்கும் தேர்தல் 
களில் போட்டிக்கே இடமளிக்கக் கூடாதென்பதை 
உணருகிறேன் , நம் கிராமங்களில் ஏற்கெனவே 
ஒற்றுமையே அரிதாயிருக்கிறது ; சாதிப் பிரிவினை 
களும் வர்க்க -இனப் பிரிவுகளும் மலிந்துள்ளன . 
போதாததற்கு குடும்பச் சண்டைகள் வேறு உள் 
ளன . எந்தக் கிராமத்திலும் பொதுவான , ஒற்றுமை 
யான அபிப்பிராயம் , கருத்து என்பதே இல்லை . 
ஆனால் கிராமத்தில் நடத்த வேண்டியதாயுள்ள 
காரியங்களை கிராமம் முழுதும் ஏகோபித்துப் 
பாடுபட்டாலல்லது நடத்த முடியாது . கிராம 
சமூகங்களை முன்னுக்குக் கொண்டு வருவதற்கு 
முன் கிராம மக்களிடையே குடும்பத்தினுடையது 
போன்ற ஒற்றுமையுணர்ச்சியை உண்டாக்க வேண் 
டும் . இந்நிலையில் கிராமங்களில் தேர்தல் போட்டி 
களைப் புகுத்துதல் ஓர் ஓடும் சிக்கலான யந்திரத் 
தில் திருகாணியைக் கழுற்றுவதற்குள்ள குறடை 
எறிவது போன்றே இருக்கும் . தாம் சுதந்திரத்தை 
அனுபவிக்க வேண்டுமானால் எல்லோரும் சேர்ந்து 
பொது நலனுக்காகப் பாடுபட்டாக வேண்டுமென் 
பதை மக்கள் 

உணரவேண்டும் . இதை எந்த 
சர்வாதிகாரியும் தன் ஏவலின்படி நடக்குமாறு 


28 


அவர்களை நிர்ப்பந்திப்பதனால் அல்ல , அவர்கள் 
தம்மைத் தாமே ஆண்டுகொண்டு தாமும் மக்கள் 
அனைவருமே நலம் பெறவேண்டுமானால் இதை 
அவர்களே செய்வதைத் தவிர வேறு வழியில்லை 
என்பதை உணர்வார்களாக ! கட்சிப் பூசல்களி 
டையே நடக்கும் சுய ஆட்சி சுய ஆட்சியாயிராது , 
சுய அழிவாய்த் தானிருக்கும் . கிராமமென்பது 
மக்களெல்லோரும் நேரிடையாகப் பழகும் அடிப் 
படை ஜன சமூகம் , கிராமங்களில் எல்லோரும் 
ஒன்றாய்ச் சேர்ந்து தம் சுக துக்கங்களைப் பகிர்ந்து 
கொள்ள வேண்டியிருக்கிறது என்பதை நாம் நினை 
வில் இருத்துவோம் . இந்த கிராமம் இப்போது 
ஒற்றுமை சிறிதுமில்லாத , பிளவுபட்ட கூட்டமா 
யிருக்கிறது . தேர்தல் போட்டிகளினால் 
மேலும் பல துண்டுகளாகுமாறு செய்யப்படுமா 
னால் அது ஜன நாயகத்தைக் கேலி செய்வதாகவோ ; 
உள்ளவை போதாவென்று புதிய கஷ்டமொன்று 
வந்ததாகவோதான் இருக்கும் . இதற்குள்ளேயே 
நாட்டின் சில பகுதிகளில் பஞ்சாயத்து ஆட்சியின் 
பெயரால் கிராமங்களில் புதிய சண்டைகளைத் 
தோற்றுவிப்பதைவிட இதுவரையில் போல் இருந்து 
வருதலே மேலென்று சொல்லத் தொடங்கிவிட்டார் 
கள் . இதற்குக் காரணம் , தேர்தல் போட்டிகளின் 
விளைவாகத் தோன்றிய மனக் கசப்புகள் பல பஞ் 
சாயத்துக்களை வேலை எதுவுமே செய்யமுடியாது 
ஸ்தம்பிக்கச் செய்து விட்டதுதான் . இதே நிலைமை 
நீடிக்குமானால் சிலவாண்டுகளுக்குள்ளேயே பஞ் 
சாயத்து ஆட்சி என்று சொன்னதும் , வேண்டாம் 
வேண்டாம் என்று எல்லோரும் காதைப் பொத்திக் 
கொள்வார்கள் ; மத்திய - ராச்சிய 

அரசாங்கங் 


29 


கள் பழைய கெடுபிடி அதிகார வர்க்கத்தைக் 
கொண்டு நடத்தும் ஆட்சியை இரு கைகளாலும் 
வரவேற்பார்கள் ; மக்கள் ஜன நாயகம் 

என்ப 
தெல்லாம் வெறும் ஏமாற்று வித்தை , நடக்கக் 
கூடாதது என்று சொல்லுவார்கள் . இவ்வாறெல் 
லாமானால் அது இந் நாட்டில் ஜனநாயகத்திற்கு 
விழுந்த பெரிய அடியாக இருக்கும் . அது , முதல் 
அத்தியாயத்தில் விவரிக்கப்பட்டுள்ள- இப்போது 
இங்கே ஜன நாயகம் இருந்துவரும் நிலையில் ,, 
சர்வாதிகாரத்திற்கு நேரே வழியைத் திறந்துவிட்டு 
விடும் . 

இதற்கு நேர்மாறாக , இப்போது கிராமங்களெல் 
லாம் சுயநலம் , சாதி அபிமானம் முதலிய கார 
ணங்களினால் பிளவுபட்டுக் கிடப்பதால் , போட்டி 
யில்லாமல் ஏகோபித்து பஞ்சாயத்துக்களுக்கு தேர் 
தல் நடத்துதல் நடக்கக்கூடாத பேச்சு என்று 
சொல்லப்படுகிறது . போட்டியின்றி ஏகோபித்தே 
தேர்தல் நடக்க வேண்டுமென்று மேலே சொல்லி 
யிருப்பதற்குக் காரணமே கிராமங்களின் 

தற் 
பொழுதைய பிளவுபட்ட நிலைமைதான் ; ஏகோ 
பித்து தேர்தல் நடத்தினால்தான் சமூகம் முழு 
தும் அடுத்துச் செய்ய வேண்டியுள்ள 

புன 
ரமைப்பு , அபிவிருத்தி ஆகிய வேலைகள் அனை 
வரின் ஒத்துழைப்புடன் நிறைவேற்றப்பெறும் . 

ஆயினும் இவ்வாதம் அடிக்கடி சொல்லப்படுவ 
தாகையால் இதில் எவ்வளவு உண்மையிருக்கிறது 
என்பதை அறியும்பொருட்டு இதை நன்கு ஆராய் 
வோம் . கிராமங்களில் மாறுபட்டவையும் முரணான 
வையுமான சுய நலமுள்ளவர்கள் இருக்கின்றனர். 
என்பது உண்மை . ஆனால் பஞ்சாயத்துக்களினால் 


. 


30 


பெரிய சமூக - பொருளாதார மாறுதல் எதையும் 
அங்கே செய்ய 

முடிந்துவிடப் போவதில்லை . 
அதனால் நில உடைமையை நீக்கவோ , குடிவாரச் 
சட்டங்களை மாற்றவோ , நிலத்தைப் புதிய முறை 
யில் விநியோகிக்கவோ , 

பணம் 

கொடுத்தல் 
வாங்குதல் , வட்டி விகிதங்கள் பற்றிச் சட்ட 
மியற்றவோ - இவை போன்ற வேறு எதையும் 
செய்யவோ ஆகாது . மக்கள் சபை , இராச்சிய 
சட்டசபை 

ஆகியவைகளின் தேர்தல்களில் 
கிராமங்களிலுள்ள கட்சிகளும் பிரிவினைகளும் 
நன்கு 

வெளியாகலாமாயினும் பஞ்சாயத்து 
தேர்தல்களில் அவை முக்கியமல்ல . கிராமங்களில் 
நிலவும் பொருளாதார , சமூகப் பிரிவினைகளுக்கு 
உண்மையான மருந்துகள் , ( அ ) அவசியமான 
பொருளாதார , சமூகச் சீர்த்திருத்தங்களுக்கான 
சட்டங்களை விரைவில் இயற்றுதலும் , 
இவை சம்பந்தமாக ஏற்கெனவேயுள்ள சட்டங்களை 
சரியாகவும் கண்டிப்பாகவும் அமுல் நடத்துதலும் , 
(இ) மிகவும் முக்கியமானதாயிருந்தும் இதுவரை 
அசட்டை செய்யப்பட்டுள்ள முதியோர் கல்வியை 
தீவிரமாக நடத்துதலுமேயாகும் . இவற்றை 
விட்டு உள்ள சண்டை சச்சரவுகள் போதா 
வென்று அவற்றை மேலும் ஊக்குதலோ , கிளறி 
விடுதலோ சரியல்ல . 

நான் சொல்லிவரும் விஷயத்தைவிட்டு , இப் 
போது இன்னொரு முக்கியமான விஷயத்தை வற் 
புறுத்த விரும்புகிறேன் . அதாவது , கிராமங்களின் 
பொருளாதாரமும் சமூக வாழ்க்கையும் அங்கே 
ஏற்கெனவே இருந்து வரும் அரசியல் , பொருளா 
தார நிறுவனங்களும் சரியாகவும் ஒற்றுமையாக 


31 


வும் இயங்குவதற்கு நாம் உடனே செய்ய வேண்டி 
யவை , கிராம நிலங்கள் முழுவதையும்- அவற்றின் 
நிர்வாகத்தையும் கிராம சபையின் பொறுப்புக்கு 
மாற்றுதலாகும் . அவ்வாறு மாற்றிவிட்டால் கிராம 
வாசி ஒவ்வொருவருக்கும் நிலத்தில் சமப்பங்கும் 
உரிமையும் ஏற்பட்டு , ஒவ்வொருவர் நலனுக்கும் 
பொது நலனுக்குமாக அது பயன்படுத்தப்படுவ 
தற்கு வசதியாகி விடும் . நம் நாட்டில் உள்ள 
நிலத்தை ஒவ்வொரு மனிதனுக்கும் விகிதித்துக் 
கொடுப்பதென்றால் உள்ள நிலமோ மிகவும் குறைவு , 
நிலத்தை நம்பியே பிழைக்க வேண்டியுள்ள மக்கள் 
தொகையோ ஏராளம் . நகரங்களும் அவற்றின் 
மக்கள் தொகையும் ஒருபுறம் வளர்ந்து வந்தாலும் , 
கிராம மக்களின் தொகையும் பெருகுமென்றே 
நினைக்க வேண்டியிருக்கிறது . மேலும் , புதிய தலை 
முறை தோன்றுந்தோறும் ஏற்கெனவே துண்டா 
டப்பட்டுள்ள நிலம் மேலும் சிறு சிறு துண்டுகள் 
ஆக்கப்படும் . இவற்றோடு அமுலிலுள்ள குத்தகை , 
வாரம் முதலிய விவசாய முறைகளும் , அவற்றை 
ஒழுங்குபடுத்துவதற்கான சட்டங்களும் , அவற் 
றின் நிர்வாகமும் மிகவும் சிக்கலாகி வழக்குகளுக் 
கும் லஞ்சம் முதலிய கெட்ட பழக்கங்களுக்கும் 
நல்ல வசதியாயிருக்கும் நிலையில் நான் மேலே 
குறிப்பிட்ட ஒன்றைத் தவிர வேறு எந்த நிலச் சீர் 
திருத்த நடவடிக்கையினாலும் ஒரு பயனும் விளை 
யாது . அதிர்ஷ்டவசமாக வினோபா அடிகள் நடத் 
தும் பூதான - கிராமதான இயக்கம் இம்மாதிரியான 
புரட்சிகரமான விவசாயச் சீர்திருத்தச் சட்டம் 
இயற்றுவதற்கு மிகவும் பக்குவமான சூழ்நிலையை 
உண்டாக்கி யிருக்கிறது . 


32 


நிற்க, நான் சொல்லிவந்த முக்கிய விஷயத் 
திற்குத் திரும்புகிறேன் . பஞ்சாயத்துக்குள்ள 
வேலைகள் என்னவென்று பார்ப்போம் . அதன் முக் 
கிய வேலை , கிராம அபிவிருத்திக்கான திட்டங்கள் 
வகுத்து , அவற்றிற்கு கிராம சபையின் அங்கீகாரம் 
பெற்று , அவற்றை நிறைவேற்றுதலே . இங்கே நம் 
முன்னுள்ள பிரச்னை பஞ்சாயத்தை கிராமம் 
ஏகோபித்து அமைக்கையில் இதைச் சரியாகச் 
செய்ய முடியுமா , அல்லது கிராமத்தின் பிளவு 
களையும் பூசல்களையும் அது பிரதிபலிப்பதாயிருந் 
தால் முடியுமா என்பது . கிராம நிலையில் சிறிது 
பழக்கம் உள்ளவர்களாலும் இதற்கு வெகு சுலப 
மாய் பதில் சொல்லிவிட முடியும் . எல்லோரும் தம் 
வாழ்க்கைத் தரத்தை உயர்த்திக்கொள்ள சேர்ந்து 
பாடுபட வேண்டுமென்று ஒரு மூச்சில் சொல்லி 
விட்டு , உடனேயே அதே நோக்கத்திற்காக அதி 
காரம் பெறும் பொருட்டு போட்டியில் இறங்கி 
சண்டை போட வேண்டுமென்று 

சொல்லும் 
மனப்பான்மையுள்ளவர்கள் இருப்பதை நினைக்கத் 
தான் வருத்தமாயிருக்கிறது ! 

போட்டிக்கு இடமில்லாது ஏகோபித்தே தேர் 
தல்கள் நடத்துவதென்று சொன்னாலும் , கிராம 
சமூகங்களில் பரம்பரையாக அதிகாரமும் அந்தஸ் 
தும் பெற்றுள்ளவர்கள் எப்படியும் பஞ்சாயத்துக் 
களைப் பிடித்துக் கொண்டுவிடுவார்கள் என்று 
சொல்லப்படுகிறது . இவ்வாறு நடப்பது சாத் 
தியமே ; 

ஏற்கெனவே நடந்திருப்பதும் 
நமக்குத் தெரியும் . ஆனால் இது ஏகோபித்த தேர் 
தலில் மட்டும் தானா நடக்கும் ? போட்டியோடு நடக் 
கும் தேர்தல்களிலும் நடக்கக் கூடியதே ; இதற்கு 


ஏன் , 


33 


புத்தி 


முன் நடந்துமிருக்கிறது . இதற்குப் பரிகாரம் , 
தேர்தலில் போட்டிக்கு இடமளிப்பதல்ல , 
சாலித்தனமாகவும் தீவிரமாகவும் சமூக , பொருளா 
தாரச் சீர்திருத்தங்களைச் செய்தலும் , பொது மக்க 
ளுக்கு கல்வியளித்து அவர்கள் அறிவை வளர்த் 
தலுமேயாகும் . 

இவ்விஷயத்தின் இன்னொரு முக்கியமான 
அம்சத்தையும் வற்புறுத்தியாக வேண்டியிருக் 
கிறது . தனக்குள்ள நியாயமான பொறுப்புக்களை 
கிராமப் பஞ்சாயத்து சரிவர நிறைவேற்ற வேண்டு 
மானால் , சமூகத்தின் கீழ்ப்படியிலுள்ள ஏழை எளி 
யோருக்கும் , இதுவரை ஒதுக்கப்பட்டு வந்துள்ள 
வர்களுக்கும் குறைந்த பட்ச சமூகப் பாதுகாப்பும் 
பொருளாதார வசதியும் ஏற்படுவதற்குத் தேவை 
யானவைகளைச் செய்ய வேண்டும் . இதற்கு உத 
வும் சட்டங்கள் இன்னும் நிறைவேற்றப்படாதிருக் 
கும் நிலையில் கிராமங்களின் பொருளாதார , சமூக 
அமைப்பை மாற்றுவதற்கு உள்ள ஒரே வழி , கிரா 
மங்களிலுள்ள அதிக சொத்தும் வசதியும் உள்ள 
வர்களின் ஒத்துழைப்பைப் பெற்று , அவர்கள் 
தாமாக தம் செல்வத்திலும் திறமையிலும் நேரத் 
திலும் ஒரு பகுதியை தம் அண்டை அயலிலுள்ள 
எளியோருக்கு அளிக்க முன்வருமாறு செய்தலே . 
இதற்கெனச் செய்யப்படும் வேறு எந்த முயற்சியி 
னாலும் நம் நோக்கம் நிறைவேறாது ; அது காரியத் 
தைக் கெடுத்துவிடவும் கூடும் . கிராமத்தின் பிற் 
பட்ட பகுதியைச் சேர்ந்தவர்கள் பரம்பரையான 
மேல் வகுப்பாரைத் தேர்தலிற் தோற்கடித்து பஞ் 
சாயத்தைக் கைப்பற்றிய விடங்களிலும் தோற்ற 
வகுப்பார் ஒத்துழைக்க மறுத்ததனாலும் , அவர் 


என்ற 


34 
களின் எதிர்ப்பினாலும் ஜெயித்தவர்களினால் எது 
வுமே செய்ய முடியாமல் போகிறது என்பது அனு 
பவம் . கிராமங்களில் கட்சிச் சண்டைகளும் சமூ 
கப் பூசல்களும் கிளம்பிவிட்டால் உதவி மிகவும் 
தேவையாயுள்ள பிற்பட்ட வகுப்பினருக்கே அவை 
பெரிய தீங்காய் இருக்கும் . 

எனவே எவ்வகையில் பார்த்தாலும் கிராமப் 
பஞ்சாயத்துத் தேர்தல்களில் போட்டியே கூடாது 

ஒரே முடிவுக்குத்தான் வரவேண்டி 
யிருக்கிறது . இதைச் செய்வது எப்படி என்பதே 
இப்போது எழும் கேள்வி . இதற்கு பலர் பல 
யோசனைகள் கூறியிருக்கிறார்கள் ; சில அமுலாகி 
யும் இருக்கின்றன . அவற்றுள் முக்கியமாக 
பழைய சௌராஷ்டிர ராச்சியத்தில் திரு . யு , என் . 
தேபர் முதல் அமைச்சராயிருந்தபோது செய்யப் 
பட்ட சோதனைகளைக் குறிப்பிடலாம் . இந்தக் 
கொள்கையை ஒப்புக் கொண்டு விட்டால் அதை 
நடத்துவதற்கான வழியைக் கண்டு பிடிப்பதில் 
சிரமமிராது . 

துரதிர்ஷ்டவசமாக , தேர்தலில் 
போட்டி கூடாதென்றால் அது எப்படி ஜனநாயக 
மாகுமென்று சிலர் கேட்கிறார்களே ; இந்த யோசனை 
யில்லாத , நாட்டின் நிலைமையை அறியாது , புத்த 
கத்தில் படித்ததையே சொல்லிக் கொண்டிருக்கும் 
சிலர் இருப்பதுதான் வழி ஒன்றைக் கண்டு பிடிப் 
பதற்கு . 

முட்டுக்கட்டையாயிருக்கிறது . ஆனால் 
வழியைக் கண்டாலல்லது பஞ்சாயத்து ஆட்சி 
வெற்றி பெறவே செய்யாது என்பதில் எனக்குச் 
சந்தேகமில்லை. 

நாட்டிலுள்ள அரசியல் கட்சிகளுக்கு , போட் 
டிக்கு இடமில்லை யென்றால் கிராமங்களில் தமக்கு 


35 


வேலையே இராதோ என்று தோன்றலாம் . இவ்வாறு 
தோன்றுதல் சரியல்ல . அப்போதுதான் அவர்கள் 
கிராமங்களில் உருப்படியாக வேலை செய்ய முடி 
யும் . அவர்கள் போட்டியின்றி ஏக மனதாக பஞ் 
சாயத்துக்களைத் தேர்ந்தெடுத்தலொன்றே கிராமத் 
திற்கு நல்லது என்பதை ஒப்புக் கொண்டு விடும் 
போது அதுவே அவர்களுக்கு ஒரு பெரிய சவா 
லாய் , பரீட்சையாய் ஆகிவிடுமாகையால் அவர் 
கள் எல்லோரும் ஒன்று சேர்ந்து மக்களை அதற் 
காகப் பயிற்றவும் அவர்களை வழிக்குக் கொண்டு 
வரவும் வேண்டியிருக்கும் . இதைவிட உருப்படி 
யானதும் , ஆற்றலைச் 

சோதிக்கக் கூடியது 
மான வேலை வேறு என்ன இருக்க முடியும் ? அவர் 
கள் தம் சொந்த ஆசைகளையும் , தாம் மேலே வர 
வேண்டும் என்ற எண்ணத்தையும் ஒரு புறம் கட்டி 
வைத்து விட்டால் இதைச் செய்தல் அவர்களுக்குச் 
சிரமமாயிராது . ஏனெனில் அப்போது அவர் 
களுக்கு கிராமக் காரியங்களில் அரசியல் கட்சி 
வித்தியாசங்களுக்கு இடமே 

இல்லையென்பது 
விளங்கி விடும் . 

இங்கே ஒரு விஷயத்தைத் தெளிவாக்கி விடுதல் 
அவசியம் . இதுவரை சொல்லிவந்துள்ளதிலிருந்து 
நாம் கிராம சபைகள் பற்றிச் சொன்னோமேயன்றி 
நகரசபைகளின் பெயரையே எடாததிலிருந்து நாம் 
பேசும் , நிறுவ நினைக்கும் ஜன நாயக ஏற்பாட்டில் 
கிராமங்களுக்கு மட்டுமேதான் இடமோ , நகரங்கள் 
ஒதுக்கப்பட்டு விடுமோ என்ற ஐயம் எழலாம் . 
இது சரியல்ல , இந்த ஐயத்திற்கு இடமே இல்லை . 
பஞ்சாயத்து ஆட்சி 

மக்கள் பங்கு 
கொண்டு நடத்தும் ஜனநாயகத்தில் நகரங்களுக்கு 


அல்லது 


36 


பல 


இடமில்லை யென்றால் , அதற்கு அர்த்தமே இல்லை . 
தற்சமயம் கிராமங்களில் மட்டுமே பஞ்சாயத்து 
ஆட்சி அமைப்பதற்கு ஏற்பாடு செய்யப்படினும் , 
இது போகப் போக நாடு முழுவதிலும் பரவுகை 
யில் நகரங்களில் இப்போது நிலவும் ஜனநாயக 
நிறுவனங்களும் இதோடு இணைக்கப்படும் . அப் 
போது கிராமம் என்பது இப்பொழுதைய கிரா 
மத்தை மட்டும் குறிக்காது , நகரத்திலோ கிரா 
மத்திலோ வாழும் அடிப்படையான மக்கள் 
சமூகத்தையே குறிக்கும் . பெரிய நகரங்களிலும் 
பட்டணங்களிலும் வாழ்பவற்றை அடிப்படைச் 
சமூக 

மகங்களென்று சொல்லமுடியாதாயினும் அவை 
யும் பொதுவாக கிராம சமூகங்களைப் போன்ற 
வட்டங்களின் சமூகங்கள் 

சேர்ந்து 
அமைந்தவையே . வட நாட்டில் மொஹல்லா 
என்பதையும் தமிழ் நாட்டின் வட்டம் என்பதை 
யும் இம்மாதிரியான சமூகங்கள் என்று சொல்ல 
லாம் . எனவே பெரிய நகரங்களையும் இவ்வாறு 
பல சிறிய வட்டங்கள் 

ஆரம்பச் 
சமூகங்கள் சேர்ந்த கூட்டு என்று கருதலாம் . 
யுகோஸ்லோவியாவின் நகரங்கள் இம்முறையி 
லேயே அமைக்கப்பட்டிருக்கின்றன . அங்கே நக 
ரங்களின் பல பகுதிகளும் வட்டங்களும் கிராமப் 
பகுதிகளும் நகரப் பகுதிகளும் சேர்ந்து அமைந் 
தவையாய் , தம் நிர்வாகம் முழுவதையும் தனித் 
தனியே நடத்திக் கொண்டு , இவ்வாறு நடக்கும் 
பிற வட்டங்களுடன் சேர்ந்து கிராமமும் நகரமும் 
சேர்ந்த மாவட்டங்களாய் இருப்பதைப் பார்க் 
கிறோம் . நம் பெரிய நகரங்களும் பட்டணங்களும் 
குவியல் முறையில் மத்திய இடம் ஒன்றிலிருந்து 


அல்லது 


37 


நிர்வகிக்கப்படுவது என்பது பஞ்சாயத்து ஆட்சி 
தத்துவத்திற்கே மாறானதாகும் . இவ்வாறு நடந் 
தால் நகர மக்கள் நகரத்தின் காரியங்களில் கலந்து 
கொள்வதற்கு அதிக இடமிராது . நகரசபைச் 
சட்டங்களில் மக்கள் பங்கு கொள்ளும் ஜனநாய 
கத்தின் அல்லது பஞ்சாயத்து ஆட்சியின் அம்சங் 
களையும் சேர்த்துத் திருத்தி அமைத்தல் சிரம 


மன்று . 


ஏழாவதாக , பஞ்சாயத்து ஆட்சியின் அன் 
றாட நடவடிக்கைகள் இராச்சிய அரசாங்கங்களின் 
அதிகாரத்திற்கு உட்பட்டதாய் இருக்கக் கூடாது . 
இப்போது பஞ்சாயத்து ஆட்சி இராச்சிய சட்ட 
சபைகளில் சட்டம் நிறைவேற்றியே அமுலாகி வரு 
கிறது . இதுவே சரி . இதில் தவறு ஒன்றுமில்லை . 
இதோடு நில்லாது , இராச்சிய அரசாங்கங்களுக்கு 
சட்டத்தின் நோக்கத்திற்கும் போக்கிற்கும் முர 
ணில்லாத தேவையான விதிகள் வகுக்க அதி 
காரம் இருத்தலும் நியாயமே . சில சமயங்களில் 
நிறைவேற்றப்பட்டுள்ள சட்டங்கள் முக்கியமான 
அம்சங்களில் பொத்தாம் பொதுவில் இருப்பதால் 
அரசாங்க நிர்வாகிகள் வகுக்கும் விதிகளுக்கு சட் 
டத்தைவிட அதிக முக்கியத்துவம் ஏற்பட்டு விடு 
கிறது . ஆனால் இதைக் கவனிக்க 

வேண்டிய 
வேலை சட்ட சபைகளுடையதாகும் . 

நான் இங்கே சொல்ல விரும்புவது , தேவை 
யான சட்டங்களும் அவற்றின் கீழுள்ள விதிகளும் 
அவற்றிற்கென உள்ளவர்கள் மூலம் இயற்றப் 
பட்டானபின் , அவற்றை அமுல் நடத்தும் 
பொறுப்பு பப்ளிக் ஸர்விஸ் கமிஷன் ( Public 
Service Commission ) , தேர்தல் கமிஷன் , சர்வ 


38 


எ 


ன்று 


கலாசாலை மானிய கமிஷன் முதலியவை போன்ற 
சுதந்திர நிறுவனம் ஒன்றின் வசம் விடப்பட 
வேண்டுமென்பது . 

பார்லிமெண்டரி முறையில் நடக்கும் அர 
சாங்கங்கள் எல்லாமே கட்சி முறையில் நடப் 
பவை ; ஆகவே அரசாங்கங்கள் எல்லாம் தம் 
கட்சியின் 

நலனையே முக்கியமாய்க் கருதும் 

நாம் எண்ணாவிட்டாலும் ஒவ்வொரு 
அரசாங்கமும் புதிய நடவடிக்கையொன்றை 
யெடுக்குமுன் அதனால் தம் கட்சிக்குள்ள லாப நஷ் 
டங்களை யோசித்தல் இயல்பு . இவ்வாறு அவை 
செய்யாதிருப்பது அவை மனிதர்களாலானவையா 
யிராது தேவர்களுடையதாய் இருக்கையில்தான் 
சாத்தியம் . கட்சியின் நலன் என்னும்போது 
அதுவே பொதுமக்கள் நலனாகவும் இருக்கவேண்டு 
மென்பதில்லை . அதிகாரத்திலுள்ள அரசியல் கட்சி 
களுக்கு பஞ்சாயத்து 

ஆட்சி நடைபெறும் 
நிறுவனங்கள் முழுவதையும் கைப்பற்றி அடக்கி 
யாளுதல் நல்லதாயிருக்க , கட்சிப் போட்டிகளிலும் 
பூசல்களிலும் பயன்படுத்தப்படாதிருத்தல் பஞ்சா 
யத்தின் வளர்ச்சிக்கும் விருத்திக்கும் அவசியமா 
கும் . பொதுஜனக் காரியங்களின் தரம் வரவரக் 
குறைந்துவரும் இத்தருணத்தில் இராச்சிய அர 
சாங்கமோ சம்பந்தப்பட்ட அமைச்சரோ பஞ்சா 
யத்து விவகாரங்களில் தலையிட ஆரம்பித்தால் , 
அது கட்சியின் நலனைப் பார்ப்பதோடு நில்லாது , 
சாதி நலனிலும் சமூக நலனிலும் சொந்த நலனி 
லும் போய் முடியலாம் . இப்பொழுதே நாட்டின் 
பல பகுதிகளில் எதிர்க்கட்சிகள் , ஜில்லா போர்டு 
களும் நகர சபைகளும் கட்சி நலனையும் சொந்த 


39 


உள்ளது . 


நலனையும் கருதிக் கலைக்கப்படுகின்றன , அவற் 
றின் தேர்தல் அனாவசியமாய் ஒத்திப் போடப்படு 
கிறது என்று புகார் செய்கின்றன . இந்த ஸ்தல 
ஸ்தாபனங்களின் நிர்வாகத்தில் வேறு வகைகளில் 
ஆளும் கட்சியார் தலையிடுவதாகவும் புகார்கள் 
எழுந்திருக்கின்றன . 

இதில் இன்னொரு விஷயமும் 
அதாவது , ஒரு முறை அதிகாரத்திற்கு வந்தவர் 
கள் அதைவிட விரும்புவதே இல்லையென்பது 
எல்லாருக்கும் தெரிந்த விஷயம் . இப்போதுள்ள 
நிர்வாக ஏற்பாட்டில் இராச்சியங்களைப் பற்றிய 
வரையில் அமைச்சர்கள் அவர்களின் ஆதரவாளர் , 
உயர்தர உத்தியோகஸ்தர் என்ற இருவர் கூட் 
டாகச் சேர்ந்து நிர்வாகம் நடத்துகிறார்கள் . இந்த 
இருவருக்குமே மேலே குறிப்பிட்ட , கையிலுள்ள 
அதிகாரத்தைத் துறக்க மனமில்லாமை என்ற பல 
வீனம் இயல்பாயிருக்குமாகையால் அவர்கள் பேச் 
சளவில் தமக்கு எதுவுமே வேண்டாமென்று சொல் 
லிக்கொண்டு , காரியத்தில் எதையும் விடாமல் 
கெட்டியாய்ப் பிடித்துக் கொண்டிருக்கலாம் . 

மேலே கூறிய காரணங்களுக்காகவும் 
பஞ்சாயத்து ஆட்சியை நிர்வகித்து வளர்க்கும் 
வேலையையும் , அது சம்பந்தமாய் ஸ்தாபனம் 
முழுவதற்கும் உதவுதல் , வழி துலக்குதல் , மேற் 
பார்வையிடல் ஆகிய வேலைகளையும் சிவில் நிர் 
வாகத்தைச் சேராத ஒருவர் தலைமையிலுள்ள 
தனிக் கமிஷனின் பொறுப்பில் விடுதல் நலம் . 
சிவில் ஊழியரை இதில் சேர்க்கக் கூடாதென் 
பதற்கு அவர் அரசாங்கத்தின் ஏவலின்படி நடக்க 
வேண்டியவராயிருப்பார் , பஞ்சாயத்து ஆட்சியின் 

4611-4 


பல 


40 


கீழ் உள்ள ஊழியர்களின் உரிமைகள் , சலுகைகள் 
விஷயத்தில் பட்சபாதம் காட்டுவார் என்பதே 
காரணமாகும் . இந்தப் பஞ்சாயத்து ஆட்சிக் 
கமிஷனின் வேலைகள் , சட்டப்படி அமைக்கப்பட 
வேண்டிய பல்வேறு கமிட்டிகள் சரியாக அமைக் 
கப்பட்டு வேலை செய்யுமாறு பார்த்துக் கொள்ளு 
தலும் , இராச்சிய - மத்திய அரசாங்கங்கள் ஒதுக்க 
வேண்டிய பணத்தை முறைப்படி ஒதுக்கிச் செலவு 
செய்யச் செய்தலும் , அரசாங்கத்தின் மேல் படிகள் 
கீழ்ப்படிகளின் வேலைகளில் காரணமின்றியும் 
அளவை மீறியும் தலையிடுவதைத் தடுத்தலும் , நிர் 
வாகத்திற்காக உள்ள ஊழியர்களெல்லாம் சட்டத் 
தில் விதித்துள்ளபடி ஜன நாயக முறையில் ஒழுங் 
காய் வேலை செய்து வருகையில் அவர்களின் நலன் 
கள் பாதிக்கப்படாமல் பார்த்துக் கொள்ளுதலும் , 
பஞ்சாயத்து ஆட்சிக்குட்பட்ட ஒரு ஸ்தாபனமோ 
அதிகாரியோ அல்லது ஊழியரோ தவறு செய்தால் 
கண்டித்துத் திருத்துவதற்கு வேண்டிய நட 
வடிக்கை எடுத்தலுமாகும் . இந்த கமிஷனின் 
வேலைகள் அழிப்புத் தன்மையவையாய் இராது 
ஆக்கமளிப்பவையாய் இருக்க வேண்டும் . அதா 
வது , பஞ்சாயத்து ஆட்சி வலுவுடன் திறமையாக 
வும் சுயமாகவும் வேலைகளைச் செய்வதற்கு , அதன் 
கீழுள்ள நிறுவனங்களுக்கும் தனி மனிதர் 
களுக்கும் உதவுதலும் கமிஷனின் கடமையாய் 
இருக்க வேண்டும் . 

மக்கள் சபையின் உறுப்பினராயுள்ள 
திரு என் . ஜி . ரங்காவே முதன் முதலில் இந்த 
கமிஷன் பற்றிய யோசனையை மக்கள் சபையில் 
சொன்னார் . அவர் எதிர்க் கட்சியின் தலைவர் 


41 


என்ற காரணத்திற்காக இந்த யோசனைக்கு அதற் 
குரிய மதிப்பளியாமலோ , அதை ஏற்காமலோ 
இருத்தல் சரியல்ல . 

பஞ்சாயத்து ஆட்சி செயல்பட வேண்டிய 
விதத்தைச் சொல்லி முடிக்குமுன் , இதற்கு எதி 
ராகக் கூறப்படும் இரண்டு விஷயங்களைச் சுருக்க 
மாய்ச் சொல்லிவிட விரும்புகிறேன் . கிராம மக் 
கள் மிகவும் பிற்போக்கானவர் , அறிவில்லாதவர் , 
உலகமே தெரியாதவர் ; ஆகையால் அவர்களால் 
கிராம நிர்வாகம் ஆகாது என்பது ஒரு ஆட்சேபம் . 
பல நூற்றாண்டுகளாக நம் சமூகம் இருந்துவரும் 
விதத்தில் கிராம மக்கள் சில விஷயங்களில் மிகவும் 
பிற்போக்காய் இருப்பதைத் தவிர்க்க முடிந்த 
தில்லை . ஆனால் ஒப்பிட்டுப் பார்க்கையில் நேர்மை 
யிலும் யோக்கிய பொறுப்பிலும் அறிவாற்றலிலும் 
நகரங்களின் பிரமுகர்களைவிட அவர்கள் அப்படி 
யொன்றும் குறைந்தவர்களல்ல . ஆனால் இதைக் 
காரணமாய்ச் சொல்லி சுய ஆட்சியைத் தர 
மறுத்தல் தவறு மட்டுமல்ல , அது ஜனநாயகத் 
தையே மறுப்பதும் , அதிகப் பிரசங்கித்தனமுமா 
கும் . நம்மை சமீப காலம் வரை ஆண்டு வந்த அந் 
நியர்களும் இதே காரணங்களைச் சொல்லித்தான் 
இந்தியாவுக்கு சுதந்திர உரிமையை 

மறுத்து 
வந்தார்கள் என்பதை நாம் இந்த சந்தர்ப்பத்தில் 
நினைவுறுத்திக்கொள்வோமாக . ஆனால் இம்மாதிரி 
யான வாதத்திற்கு ஒன்று எவ்வளவு சிறந்த 
அரசாங்கமாயிருப்பினும் அது சுய ஆட்சிக்கு 
ஈடாகாது என்று எவ்வளவோ காலத்திற்குமுன் 
பதில் சொல்லப்பட்டாகிவிட்டது . 

மேலும் , இம்மாதிரியான அர்த்தமில்லாத 


42 


கள் 


ஆட்சேபங்கள் சொல்லுவோர் சிறிது யோசித்துப் 
பார்ப்பார்களாயின் தாம் எல்லாம் தெரிந்தவர்கள் , 
கிராமத்தாருக்கு ஒன்றுமே தெரியாது என்ற அவர் 

எண்ணம் மாறி , பணிவு பெறுவார்கள் . 
ஏனெனில் இந்தப் பிற்பட்ட கிராம மக்களே இந்த 
முற்போக்கான நகரவாசிகளிடம் , நீங்கள் தம்மை 
ரொம்பவும் பெரியவர்கள் , உயர்ந்தவர்களென்று 
எண்ணிக்கொண்டு விடவேண்டாம் . அவ்வாறே 
வைத்துக் கொண்டாலும் , நீங்கள் அப்படி என்ன 
சிறப்பாகவோ , வெற்றிகரமாகவோ நாட்டின் விவ 
காரங்களை நடத்திவருகிறீர்கள் ? என்று கேட்க 
அதிக நேரமாகாது . 

ஆரம்பம் முதலே பஞ்சாயத்து ஆட்சியின் கீழ் 
தாம் பெறவிருக்கும் அதிகாரங்களையும் வசதி 
களையும் அவர்கள் மிகவும் திறமையாகச் செலுத்து 
வார்கள் , உபயோகிப்பார்களென்று நான் சொல்ல 
வரவில்லை . அவர்கள் பிழைகள் பல செய்யத்தான் 
செய்வார்கள் . ஆனால் சுய ஆட்சிக்குத் தேவை 
யான திறமையும் சாமர்த்தியமும் பொறுப்புக்களை 
நேரிடையாக ஏற்றுக் காரியங்கள் செய்தால் தானே 
வரும் ? மேலும் , அவர்கள் பிற்பட்டவர்களென்றால் 
அதை மாற்றி அவர்களை முன்னுக்குக் கொண்டு 
வருவதற்கு வழி , அவர்களுக்கு ஆட்சி உரிமையை 
மறுப்பதல்ல , கூடிய விரைவில் கல்வியும் பயிற்சியும் 
அளித்தலேயாகும் . இதற்குச் சுணங்குகிறவர்களே 
கிராம மக்கள் பிற்போக்கானவர் , அவர்களால் 
ஒன்றும் ஆகாது என்று பேசுவார்கள் . 

பஞ்சாயத்து ஆட்சிக்குச் சொல்லப்படும் இன் 
னொரு ஆட்சேபம் , கிராம சமூகம் சம்பிராதாய 
மான வழியில் நடந்தே பழகியும் , பரம்பரையாக 


43 


அவர்களை அடக்கி வந்துள்ளவர்களுக்கு உட் 
பட்டும் இருந்து வந்திருப்பதால் , கிராம ஜன 
நாயகம் பிற்போக்கானதாகவே இருக்கும் , பல தலை 
முறைகளாய் மக்களை அடக்கியாண்டு வந் 
துள்ள வகுப்பாரே பஞ்சாயத்து ஆட்சியில் 
வப்படும் அரசியல் , பொருளாதார நிறுவனங்களை 
யும் தங்கள் அந்தஸ்தும் செல்வாக்கும் மேலும் 
வளர்ந்து நீடிக்க உதவுமாறு செய்து கொள்வார் 
கள் என்பது . இந்த ஆட்சேபத்தில் ஓரளவு உண் 
மையில்லாமல் இல்லை . ஆனால் இதற்கும் நாம் 
செய்யவேண்டிய பரிகாரம் மக்களை நம்பாமல் 
இருப்பதும் , ஜன நாயக தத்துவம் கிராமங்களி 
லும் பரவுவதைத் தடுப்பதுமல்ல . இங்கும் நாம் 
முக்கியமாகச் செய்யவேண்டியது மக்களுக்குக் 
கல்வியளித்தலே , உரிமைகளையும் கடமைகளையும் 
அவர்களுக்கு உணர்த்துதலே . இதைச் செய்யாது 
எந்தப் பெரிய மாறுதலையும் உண்டாக்க முடியாது . 
கிராமங்களிலெல்லாம் உறுதியுடனும் ஊக்கத் 
தோடும் கல்வியைப் பரப்ப ஏற்பாடு செய்யாத 
பொழுது மேலேயிருந்து முன்னேற்றத்தைக் குறிக் 
கும் சட்டங்கள் எவ்வளவு இயற்றினாலும் 
னில்லை . இதற்கு இன்னொரு பரிகாரம் , பஞ்சா 
யத்து ஆட்சியின் அமைப்பிலேயே அதில் நிர் 
வாகம் வகிப்போருக்கு சமூகத்தின் பிற்பட்ட , 
பலவீனமான வகுப்பாரை முன்னுக்குக் கொண்டு 
வருதலும் கடமையாகும் என்று கூறும் பாதுகாப் 
புக்களையும் உறுதிகளையும் சேர்த்துவிடுதலாகும் . 

இறுதியாக , மக்களுக்கு சுய ஆட்சிக்கான 
சந்தர்ப்பங்களும் அதிகாரங்களும் வழங்க மறுத் 
தல் , இந்நாட்டில் ஜனநாயகம் செல்லரிக்கப் 


44 


பட்டு முற்றிலும் சோடையாகி மேன்மேலும் 
இழிந்து அழிந்துபோவதிலோ , ஏதோ ஒருவகை 

சர்வாதிகாரம் தோன்றுவதிலோ தான் 
போய் முடியுமென்று எச்சரிக்கிறேன் , 


யான 


III 
பொருளாதார ஏற்பாடுகள் 


டொன்று 

இணைந்த 


நாம் முந்திய அத்தியாயத்தில் ஆராய்ந்தது 
முழுதும் அரசியல் விஷயங்கள் . ஆனால் 
போது நம் சமூகத்தின் அரசியல் அமைப்பு மட்டு 
மல்ல , பொருளாதார அமைப்பும் - தனியார் துறை 
யிலும் சரி , பொதுத் துறையிலும் சரி - தலைகீழ்க் 
கோபுரம் போன்றே இருக்கிறது . இந்தத் தனியார் 
துறை , பொதுத் துறை யென்பவை வெவ்வேறான 
வையல்ல ; சமூகம் என்ற வீட்டின் ஒன்றோ 

இரு பகுதிகளே இவை . 
ஆகவே கவனித்துப் பார்ப்பவர் , கருத்துச் 
செலுத்துபவர் எவருக்கும் அரசியல் அமைப்பை 
மட்டும் சரியாக அமைத்தலென்பது , பொருளா 
தாரத்திலும் அதே வகையில் பருத்த பக்கத்தை 
அடியிலும் குறுகியதை மேலுமாக அமைத்தாலல் 
லது முடியாது என்பது தெரியவரும் . அதாவது , 
பொருளாதாரத்தை பரவல் முறையில் அமைக்காத 
போது அரசியலை மட்டும் பரவலாக கிராமங்களின் 
அடிப்படையில் அமைத்துப் பயனில்லை . 
அபிவிருத்தி 

திட்டங்களை நடத்திவைக்க 
மக்கள் ஒத்துழைப்பும் தேவையென்பது உணரப் 
பட்டதே பஞ்சாயத்து ஆட்சிக் கருத்து தோன்றுவ 


45 


தற்குக் காரணமாய் இருந்திருப்பதனால் , இதுவரை 
அரசியலில் மட்டும் அதிகாரத்தைப் 

அதிகாரத்தைப் பிரித்துப் 
பரவலாக்குவதில் கருத்து செலுத்தப்பட்டிருக்க , 
பொருளாதாரம் சிறிதும் கவனிக்கப்படாதிருந் 
திருக்கிறது . சமீப காலத்தில்தான் பஞ்சாயத்து 
ஆட்சி அமைக்கும் பொறுப்பை ஏற்றுள்ளவர்கள் 
பொருளாதாரத்தையும் ஏக காலத்தில் பரவலாக்கி 
னாலல்லது அரசியல் அல்லது ஆட்சியை மட்டும் 
பிரித்துப் பயனில்லை யென்பதை உணர்ந்திருக்கி 
றார்கள் . காந்தி வழியில் செல்லுவோர் அல்லது 
சர்வோதய இயக்கத்தைச் சேர்ந்தவர்கள் வெகு 
காலமாகவே இவ்விஷயத்தை வற்புறுத்திச் 
சொல்லிவந்திருந்தும் , சமீப காலம் வரை அவர் 
கள் பேச்சு செவிடன் காதில் ஊதிய சங்கு 
போலவே இருந்து வந்திருக்கிறது . இதற்குக் 
காரணம் , விஞ்ஞானமும் யந்திரக் கைத் 
தொழில்களும் ஓங்கிவரும் இக்காலத்திலும் , இந்தி 
யாவின் தற்பொழுதைய பிற்பட்ட நிலையிலும் 
இதைச் செய்வ தெப்படி என்பது எவருக்குமே 
புரியா திருந்ததுதான் . கதர் , கிராமக் கைத்தொழில் 
கள் என்று பல்லவி பாடிக் கொண்டிருப்பதனால் 
பயன் எதுவும் ஏற்படுமென்று தோன்றவில்லை . 

அது என்னவென்று எவருக்குமே சரியாய்த் 
தெரியவில்லையாயினும் , இந்தியாவின் ஆட்சி 
முறையும் சமூக அமைப்பும் சோஷலிஸ்டு 
ஜனநாயகம் என்று ஒப்புக் கொள்ளப்பட்டிருப் 
பது ஒரு திருப்திகரமான விஷயமே . இதிலிருந்து 
நாட்டின் ஆட்சி ஜனநாயக ஆட்சியாகத்தான் 
இருக்க வேண்டுமென்பதும் , சமூக அமைப்பில் 
அபேத தத்துவங்களுக்கே மதிப்பிருக்கும் என்ப 


46 


மா 


சறாக 


தும் தெரியவருகின்றன . ஒரு காலத்தில் அபேத 
வாதிகள் உற்பத்தி சாதனங்களையும் விநியோகத் 
தையும் நாணயமாற்றையும் பொதுவாக்கிவிட்டால் 
போதும் , பொருளாதார ஜனநாயகம் ( Economic 
Democracy ) அதிலிருந்து தானே அமைந்து 
விடுமென்று நம்பிக் கொண்டிருந்தார்கள் . ஆனால் 
சர்வாதிகாரப் பொதுவுடைமை நிலவும் நாடுகளில் 
எல்லாத் துறைகளையுமே பொதுவாக்கி யிருந்தும் , 
அங்கெல்லாம் பொருளாதார ஜனநாயகம் இல்லா 
திருப்பதைப் பார்க்கிறோம் . இதற்கு 
அங்கெல்லாம் இதிலிருந்தே மிகவும் கடுமையான 
பொருளாதார சர்வாதிகாரம் தோன்றவும் , பல 
புது ரகப் பொருளாதாரச் சுரண்டல்களும் ஏற்றத் 
தாழ்வுகளும் உண்டாகியிருக்கின்றன . இதனால் 
ஜன நாயக அபேதவாதிகள் அனைவரும் அல்லவா 
யினும் , அவர்களுள் அதிக உணர்ச்சி உள்ளவர்க 
ளும் ஆழ்ந்து சிந்திப்பவர்களும் தம் நோக்கத் 
தையே கைவிடவேண்டிய நிலைமை வரக்கூடா 
தென்றால் , தாம் வழக்கமாகச் சொல்லிவரும் 
நாட்டின் பொது வாக்குதல் என்பதோடு நில்லாது , 
சமூகத்தில் 

பொருளாதார நிறுவனங்களையும் 
முறைகளையும் பரவல் முறையில் அமைத்தாக 
வேண்டுமென்பதை உணரத் தொடங்கிவிட்டார் 
கள் ; ஆனால் உணர்ந்ததற்கு அதிகமாக இது 
குறித்து அவர்கள் எதுவும் செய்ததாகத் தெரிய 
வில்லை . 

இப் பிரச்னை குறித்து விஸ்தாரமாகப் பேசு 
வதற்கு இது இடமல்லவாயினும் நம் நாட்டின் 
தற்பொழுதைய நிலையில் பரவல் முறையில் பொரு 
ளாதாரம் அமைகையில் 

என்னென்ன செய்ய 


47 


முயற்சி 


வேண்டும் , அதற்குள்ள நிபந்தனைகள் எவை 
என்பதில் கவனம் செலுத்துதல் உபயோகமா 
யிருக்கும் . 

முதலில் , அது சிறிய யந்திரங்களையும் திர 
ளான தொழிலாளரையும் கொண்டு நடப்பதாய் 
இருக்கவேண்டு மென்பதில் 

சந்தேகமில்லை . 
அதோடு கூட , உபயோகிக்கப்படும் சிறிய யந்திரங் 
களின் சக்தியைப் பெருக்குவதற்கும் இடையறாது 
திட்டமிட்டு 

செய்தாக 

வேண்டும் . 
அப்போதுதான் யந்திரங்களின் செலவு கூடாது , 
அவற்றின் உற்பத்தித் திறன் பெருகும் ; அவை 
அடிக்கடி பழுதாகாமலும் இருக்கும் . இதற்குத் 
தேவையான ஆராய்ச்சிகளுக்கும் பரிசோதனை 
களுக்கும் திட்டமிடவும் ஊக்கமளிக்கவும் வேண் 
டும் . சாத்தியமான இடங்களிலும் , அவசியமான 
பொழுதும் மின்சாரம் முதலிய சக்திகளையும் 
உபயோகித்துக் கொள்ளவேண்டும் . 

அவ்வாறு 
உபயோகிக்கையில் நம் பொதுவான பொருளாதார 
நோக்கத்தை மறந்துவிடக் கூடாது . கூடிய வரை 
யில் உற்பத்தியாகும் பொருள்களின் அடக்க விலை , 
அவற்றிற்குள்ள தேவை , அதனால் தொழிலாளருக் 
குக் கிடைக்கக் கூடிய வேலை ஆகியவற்றினிடையே 
பொருத்தம் இருக்குமாறும் பார்த்துக்கொள்ள 
வேண்டும் . 

இரண்டாவதாக , இந்தப் பரவல் பொருளாதார 
ஏற்பாட்டின் நோக்கம் ஸ்தலத்திலும் வட்டாரம் 
அல்லது பிரதேசத்திலும் உள்ள மனித சக்தி , 
மூலப் பொருள்கள் ஆகியவற்றை முழுதும் உப 
யோகிப்பதாயிருக்க 

வேண்டும் . இதற்கு ஒவ் 
வொரு பகுதியிலும் , கிராமத்திலும் , வட்டாரத்தி 


48 


லும் , பிரதேசத்திலும் என்னென்ன தொழில்கள் 
நடந்திருக்கின்றன , புதிதாக என்னென்ன நடத் 
தலாமென்பதைப் பார்த்தும் விசாரித்தும் தெரிந்து 
கொள்ளவும் , திட்டமிட்டுச் செய்யவும் வேண்டும் . 
இதைச் செய்கையில் பல்வேறு பொருள்களின் 
உற்பத்தியையும் அவை பெரும்பாலும் உபயோக 
மாவதையும் வட்டார வாரியாகவும் பிரதேச வாரி 
யாகவும் பிரிக்கவேண்டி யிருக்கும் . 

இவ்வாறு 
செய்கையில் சில கைத்தொழில்களை கிராமக் கைத் 
தொழில்களென்றும் , சிலவற்றை வட்டாரத்தில் 
செய்யப்பட வேண்டியவை யென்றும் , சிலவற்றை 
மாவட்டம் முழுவதிலும் செய்வதென்றும் , சில 
வற்றை பிரதேசத் தொழில்களென்றும் சிலவற்றை 
மத்தியத் தொழில்களென்றும் பாகுபாடு செய்ய 
வேண்டியிருக்கும் . இதைச் செய்கையில் இராச்சி 
யத்திலும் மத்திய அரசாங்கத்தின் பார்வையிலும் 
நடப்பவை பேரளவில் , பெரு முதலீடுடன் நடப் 
பவை யாயிருக்கும் என்று சொல்லத் தேவையில்லை . 
இவ்வாறு செய்கையில் ஒரு பகுதியில் உற்பத்தி 
யாகி ஸ்தலத் தேவைக்குப் போக எஞ்சும் பொருள் 
கள் அவை உற்பத்தியாகாது தேவை மட்டுமுள்ள 
பிற பகுதிகளுக்கு அனுப்பப்பட்டு, அங்கே இதே 
வகையில் எஞ்சியுள்ளவை பிரதியாகப் பெறப்பட 
மாட்டா என்பதல்ல . ஆனால் பெரும்பாலும் ஒவ் 
வொரு பொருளும் அதன் உற்பத்திக்கு வசதியான 
சிறிய பெரிய இடங்களிலேயே தயாரிக்கப்படவும் , 
கூடியவரையில் அந்தந்த இடங்களிலேயே 
யோகிக்கப்படவும் வேண்டும் . இம்மாதிரியாக 
சிறிய அளவில் நடக்கும் கைத்தொழில்கள் மேன் 
மேலும் செழித்து வளருவதற்கு வேண்டிய நட 


49 


வடிக்கைகள் எடுக்கப்பட வேண்டுமென்று சொல் 
லத் தேவையில்லை . இதைவிட முக்கியமான விஷ 
யம் , பேரளவில் குவியல் முறையில் நடக்கும் பெரு 
முதலீட்டுத் தொழில்களின் போட்டியிலிருந்து 
இவற்றைக் காத்தலாகும் . அப்போது தான் சிறு 
தொழில்கள் செழித்து வளரும் , இலாபகரமாயும் 
நடக்கும் . 
மூன்றாவதாக , 

இங்கேயுள்ள நிலத்தையும் 
மக்கள் தொகையையும் கருதுகையில் ஒவ்வொரு 
வருக்கும் இருக்கக்கூடிய நிலம் மிகவும் குறை 
வாதலாலும் , மக்கள் தொகை மேன்மேலும் 
பெருகிக் கொண்டிருப்பதாலும் விவசாயம் எவ் 
வளவுதான் 

அபிவிருத்தி செய்யப்பட்டாலும் 
மக்கள் ஜீவனத்திற்கு நிலத்தையே நம்பிக்கொண் 
டிருப்பதானால் , அவர்களை 

நாளுக்கு 
ஏழைமை அதிகம் பீடிக்கவே செய்யும் . ஆகை 
யால் மேலே விவரிக்கப்பட்ட கைத்தொழில் ஏற் 
பாட்டை விவசாயத்தோடு இணைத்து , ஒவ்வொரு 
கிராமமோ சில கிராமங்களின் தொகுதியோ விவ 
சாயத்திலும் கைத்தொழில்களிலும் தீவிரமாக ஈடு 
படும்படி செய்ய வேண்டும் . விவசாயத்தோடு 
இணைந்த கைத்தொழில் அல்லது கைத்தொழி 
லோடு சேர்ந்த விவசாயம் என்னும் பொழுது விவ 
சாயத்தினால் உற்பத்தியாகும் கச்சாப் பொருள் 
களை செய்பொருள்களாக்குவதைச் சொல்லவில்லை ; 
இதுவும் ஒரு கைத்தொழிலேயாயினும் விவசாயத் 
தோடு இயல்பாய்ப் பொருந்தக்கூடிய இன்னும் 

கைத்தொழில்கள் நடத்தப்படுவதையே 
சொல்லுகிறோம் . உதாரணமாக , விவசாயத்திலும் 
கைத்தொழில்களிலும் ஈடுபடும் ஒரு சமூகம் 


நாள் 


பல 


50 


கோதுமையையும் நெல்லையும் கையாலோ யந்திரங் 
களாலோ 

அரைத்து , காய்கறிகளையும் பழங் 
களையும் கரும்பையும் பருத்தியையும் உபயோகத் 
திற்கு தக்கதாக மாற்றுவதோடு நில்லாமல் , ரேடி 
யோக்கள் , சைக்கில் பகுதிகள் , சிறிய யந்திரங் 
கள் , மின்சாரக் கருவிகள் முதலிய ஸ்தலத் தேவை 
களையும் தயாரித்து உதவும் . இதையெல்லாம் 
செய்வதனால் இப்போது நகரங்களுக்கும் கிராமங் 
களுக்கும் உள்ள வேற்றுமையும் , நகர நாகரிகத் 
தின் தீமைகளும் போகப் போகக் குறையும் . 
நான்காவதாக , 

தனியார் துறையிலோ 
பொதுத் துறையிலோ நடக்கும் பெரு முதலீட்டுக் 
குவியல் முறைத் தொழில் அமைப்பைப் போல் 
பரவல் தொழிலும் வாணிபமும் இருக்கமாட்டா ; 
இவற்றின் தன்மையே வேறாய் இருக்கும் . பரவல் 
கைத்தொழில்கள் பெரும்பாலும் தொழிலாளர் 
சொந்தத்திலேயே நடத்துவதாகவோ , கூட்டுறவு 
முறையில் நடப்பதாகவோ இருக்கும் . 

எனவே 
இப்பகுதியில் அதிகாரவர்க்க ஆர்ப்பாட்டத் 
திற்கோ, சுரண்டலுக்கோ இடமிராது . அதோடு 
கூட குவியல் முறையில் நடப்பதை விட பரவல் 
முறையில் நடக்கும் தொழில்கள் - பொதுத் துறை 
யிலும் சரி , தனியார் துறையிலும் சரி -சமூகத்தில் 
சமத்துவம் நிலவ உதவுவபவையாயிருக்கும் . 

ஐந்தாவதாக , இந்தப் பொருளாதார அபி 
விருத்தியில் பஞ்சாயத்து ஆட்சியின் கீழ் அமைக் 
கப்படும் அரசியல் நிறுவனங்களுக்கு முக்கியப் 
பங்கு இருக்குமாகையால் இதைச் சரியாய் நடக்கச் 
செய்தல் எப்படியென்பதைக் கண்டுபிடித்தாக 
வேண்டும் . 


51 


இந்த அத்தியாயத்தை முடிக்கு முன் பொதுப் 
படையான சில விஷயங்களைக் குறிப்பிட விரும்பு 
கிறேன் . முதலில் , வழிவழியாக வந்துள்ள உற் 
பத்தி முறைகளைப் பத்திரமாய்ப் பாதுகாப்பதில் 
எனக்கு அக்கறையில்லை . நான் சொல்லவந்துள்ள 
விஷயத்திற்கும் சம்பிரதாயமான தொழில்முறை 
சிறந்ததா , நவீனமுறை சிறந்ததா என்ற கேள் 
விக்கும் சம்பந்தம் கிடையாது . உண்மையில் நான் 
இங்கே நடக்க வேண்டுமென்று எண்ணுவது 
நவீனத்திலும் நவீனமான பொருள் உற்பத்தி 
முறையே . நான் விரும்புவது , சமூக விஞ்ஞானம் 
உள்ளிட்ட எல்லா விஞ்ஞானங்களின் உதவியை 
யும் கொண்டு இதுவரை வேறு எங்குமே நடந் 
திராததும் , இப்போதும் நடக்காததுமான பொரு 
ளாதார ஏற்பாட்டையே . அதாவது , யந்திரங்களைக் 
கொண்டு தொழில்கள் நடத்துவதையும் அத 
கேற்ப சமூக , பொருளாதார அமைப்பையும் நாம் 
புதிதாய்ப் படைத்தாக வேண்டும் . நான் சொல்லு 
வது குவியல் முறைப் பொருளாதாரத்தில் மிகவும் 
முன்னேறியுள்ள மேனாடுகளிலோ , ஜப்பானிலோ 
கூட நடவாத ஒன்று . அங்கெல்லாம் உள்ள பரவல் 
ஏற்பாடு குவியல் முறைக்கு அடங்கி , அதன் ஏவ 
லுக்குட்பட்டு இருப்பதோடு , குவியல் முறையே 
தான் வாழ்வதற்கு பரவல் முறையை நம்பியிருக் 

நான் சொல்லும் ஏற்பாட்டிலோ பரவல் 
முறையின் கையே ஓங்கி நிற்கும் ; குவியல் முறை 
தவிர்க்க முடியாத அளவிலேயே அனுமதிக்கப் 
படும் . இவையிரண்டிற்கும் ஒருவகைப் பொருத் 
தம் இருக்கவேண்டு மென்பதில் சந்தேகமில்லை 
யாயினும் , பரவல் அமைப்பு குவியல் அமைப்புக் 


கிறது . 


52 


குட்பட்டதாகவோ , அடங்கியதாகவோ இருத்தல் 
அறவே கூடாது . 

இரண்டாவதாக , நான் பரவல் பொருளா 
தாரத்தை வற்புறுத்துவதற்குக் காரணம் அது 
ஜன நாயக முறைக்குப் பொருத்தமானது என்பது 
மட்டுமல்ல , பரவல் முறை ஏற்பாட்டில் நன்மைகள் 
மக்களுக்கு வெகு விரைவிலும் உடனுக்குடனும் 
போய்ச் சேருமென்பதுமாகும் . எப்படியென்றால் , 
இந்த முறையில் ஏராளமானவர்களுக்கு உடனடி 
யாக வேலையளிக்க முடியுமென்பதோடு , உற்பத்தி 
யாகும் பொருள்களை உடனுக்குடன் எங்கும் விநி 
யோகிப்பதும் , தொழிலாளர்களுக்குச் சேரவேண் 
டிய கூலியை அவர்கள் உண்டாக்கிய பொருள்க 
ளாகவே தரவும் முடியும் . இதற்கு மாறாக , குவியல் 
முறையிலோ கைத்தொழில் வளர்ச்சியின் பலன் 
கள் சிறிதுசிறிதாக இறங்கி அடித்தளத்திலுள்ள 
வர்களுக்கு எப்போதோ எட்டும் வரை காத்திருக்க 
வேண்டியிருக்கும் . மேல் நாடுகளில் இது நடப்ப 
தற்கு 100 ஆண்டுகள் ஆகியிருக்கின்றன . ஜீவா 
தாரமான குறைந்தபட்சத் தேவைப் பொருள்கள் 
கிடைப்பதே அரிதாய் இருப்பதும் , வேலையில்லா 
மையாலும் அரை குறை வேலையாலும் நாட் கணக் 
காகவோ மாதக் கணக்காகவோ எண்ணிலடங்காத 
பேர்கள் அவதிப்படுவதுமான 

இந்தியாவைப் 
போன்ற பரம ஏழையான 

நாட்டிற்கு மிகவும் 
தேவையாயிருப்பது , பரவல்முறை ஏற்பாடு அல் 
லது பொது மக்களின் நன்மையில் கருத்து பொரு 
ளாதார அபிவிருத்தியின் நோக்கமாய் இருத்தலே 
யன்றி குவியல் முறையல்ல . 
மூன்றாவதாக , 

மேலே விவரிக்கப்பட்டுள்ள 


53 


வகையில் நாட்டின் பொருளாதாரத்தை அமைப் 
பதற்கு கிராமாந்தரங்களில் அளிக்கப்படும் கல் 
வியை முற்றிலும் மாற்றியாகவேண்டும் . இதற்கு 
இப்போது போல் புத்தகங்களைக் கொண்டே கல்வி 
யளியாது கைத்தொழில்களையும் , அதிலும் முக்கிய 
மாக விவசாய முறைகளையும் பிள்ளைகளுக்குப் 
போதிக்க வேண்டும் . கல்வி முறையில் செய்யப் 
படவேண்டிய மாறுதல்களை நாம் ஏற்கெனவே 
குறிப்பிட்ட பரிசோதனைத் திட்டத்தின் பகுதியா 
கக் கருதவேண்டும் . மேலும் , கிராமந்தரக் கல்வி 
யில் பேரளவில் நேரிடையாகச் செய்வதன் மூலம் 
முதியோருக்கெல்லாம் கல்வி பெறுவதற்கு வசதி 
செய்து தரவேண்டும் . இம்மாதிரியான கல்வி 
யளிக்கப்படுகையில் இதிலிருந்தே இதையெல்லாம் 
நடத்துவதற்கு வேண்டிய ஆட்களுக்கு என்ன 
செய்வதென்ற கேள்விக்கும் பதில் 

பதில் கிடைக்கும் . 
அதாவது , இவ்விதக் கல்வி பெறும் பிள்ளைகளும் 
முதியோருமே பரவல் பொருளாதார அமைப்பை 
நிறுவவும் நிர்வகிக்கவும் உதவுவார்கள் . 

இறுதியாக , நம் நாட்டின் அசாதாரண நிலை 
யில் , வெளி நாடுகளின் உதவியை நம்பி பிரம் 
மாண்டமான திட்டங்கள் வகுப்பதே கௌரவ 
மென்று கருதப்படுகையில் , மத்திய அரசாங்கம் 
பணம் முழுவதையும் 

தன்னிடமே 

வைத்துக் 
கொண்டு இஷ்டமானதை மட்டுமே இராச்சியங் 
களுக்கு விநியோகித்தல் இயல்பே . இந்நிலையில் 
மத்திய அரசாங்கத்திற்கு அளவுக்கு மீறிய அதி 
காரங்களும் அந்தஸ்தும் ஏற்படவும் , அதற்கு 
அடங்கியுள்ள பகுதிகளெல்லாம் அதன் தயவுக் 
காகக் காத்திருக்க வேண்டியிருப்பதைப் பார்க் 


54 


கிறோம் . வெளிநாடுகளிடம் உதவி பெறுதலென்ற 
சிக்கலான விஷயத்திலும் , அதனால் நம் பொருளா 
தார வளர்ச்சியும் நாட்டின் பொது வாழ்வின் 
எல்லா அம்சங்களுமே எவ்வாறு பாதிக்கப்படு 
கின்றன என்ற சர்ச்சையிலும் இறங்காது , அத 
னால் நம் ஜனநாயகம் திருப்திகரமாக வளர்வது 
பாதிக்கப்படுவதைக் குறிப்பிடுவதோடு நிறுத்திக் 
கொள்கிறேன் . பொதுவாக பரவல் பொருளாதார 
அபிவிருத்தி எல்லாவற்றிலுமே குவியல் ஏற்பாட் 
டில் போல் வெளி நாட்டின் உதவியையோ மத்திய 
அரசாங்கத்தின் தயவையோ அவ்வளவு நாட் 
வேண்டியிராது . இதற்குள்ள முக்கியமான கார 
ணங்கள் 

மூன்று . அவை , ( 1 ) இம்முறையில் 
கூலிக்காகவன்றி தாமாக ஏராளமான தொழிலா 
ளர் வேலைசெய்ய முன் வருவார்கள் ; ( 2 ) மக்களிட 
முள்ள சிறிய சேமிப்புகள் குவியல் முறையில் விட 
பரவல் முறையில் அதிகம் வெளிவந்து பயன் 
படுத்தப்படும் ; ( 3 ) நிர்வாகச் செலவு , போக்கு 
வரத்துச் செலவு முதலிய உபரிச் செலவுகள் 
மிகவும் குறையும் . எனவே , இவ்வகையில் பார்க் 
கையில் பரவல் பொருளாதாரம் 

ஜனநாயக 
தத்துவத்தோடு அதிகம் பொருந்துவது என்பது 
தெளிவு . 


55 


IV 
ஜனநாயகம் அமுலாதல் 
பஞ்சாயத்து 

ஆட்சி 

அமைப்பதற்கான 
முயற்சி அதிக உறுதியான , மக்கள் ஆதரவு 
பெற்ற திருப்திகரமான ஜன நாயக ஆட்சியை 
நிறுவுவதற்கான ஏற்பாடாயினும் , சரியாக நடத் 
தப்பட்டால் மக்களை சுயராஜ்யத்தை அனுபவிக்கச் 
செய்யக்கூடியதாயினும் அது மட்டுமிருந்தால் 
போதாது . ஜனநாயகக் கட்டிடம் உறுதியாகவும் 
ஆபத்தில்லாமலும் இருந்து வருவதற்கு அதன் 
மேல் தளங்களை அடியிலுள்ள அஸ்திவாரத்தில் 
நன்கு புகுத்திப் பொருத்தி அமைக்க வேண்டும் . 
இப்போது நடப்பதைப் பார்த்தால் அடிக்கட்டிடம் 
மாவட்டம் வரையிலேயே எழுப்பப்படப் போகிறது , 
மேலேயுள்ள மத்திய அரசாங்கப் 
அமைப்பு முற்றிலும் வேறாய் இருக்கும் , அது 
ஒன்றோடொன்று 

வாக்காளரென்ற 
மணல் குவியல்களின் மீதே நிற்கும் என்று தெரி 
கிறது . இது ஒன்றுக்கொன்று மாறான இரு தனித் 
தத்துவங்களின் பொருந்தாத கூட்டாகும் . இவ் 
வாறு அமைந்துள்ள ஜனநாயகம் எண்ணெயும் 
நீரும் போல் ஒரு பொழுதும் சேரமாட்டா . இந்த 
இரண்டிற்குமுள்ள வேறுபாடுகளைப் பின்வருமாறு 
சுருக்கமாகச் சொல்லலாம் : 

தனி வாக்காளர்களின் வாக்கின் மீது அமைக் 
கப்பட்டுள்ள முறை அநேகமாக உச்சியிலுள்ள 
வர்கள் கையில் அதிகாரம் முழுவதையும் கொண்டு 
சேர்ப்பதாயிருக்க , நாம் சொல்லும் முறையிலோ 


படிகளின் 


இணையாத 


4611-5 


56 


அதிகாரங்கள் பரவலாக பலரிடம் கொடுக்கப்படும் . 
முந்திய ஏற்பாட்டில் கட்டுப்பாடுள்ள கட்சிகள் 
இருக்கும் ; அந்தக் கட்சிகள் சக்தி வாய்ந்த சிறு 
குழுவினரால் இயக்கவும் ஆட்டி வைக்கவும் படும் . 
மறு ஏற்பாட்டிலோ மக்கள் சமூகங்களும் அவை 
களின் பிரதிநிதிகளும் கீழேயிருந்தே தக்க முடிவு 
கள் செய்வதற்கு உதவுவார்கள் . முன் ஏற்பாட் 
டில் உதிரியாய் , கட்டுப்பாடின்றி இருக்கும் வாக்கா 
ளர்களால் 

தேர்ந்தெடுக்கப்படும் பிரதிநிதிகள் 
அவர்களுக்குக் கட்டுப்பட்டவர்களாய் இருக்கமாட் 
டார்கள் ; அவர்களைக் கட்டுப்படுத்தவும் முடியாது . 
பிந்திய முறையிலோ தேர்ந்தெடுக்கும் நிறுவனங் 
கள் தாம் மேல் படிகளுக்கு அனுப்பி வைக்கும் 
பிரதிநிதிகளோடு நீடித்த தொடர்பு கொண்டு , 
அவர்களை ஒன்றைச் செய்யுமாறும் இன்னொன் 
றைச் செய்யாதிருக்குமாறும் ஏவிக் கொண்டிருக் 
கும் . முந்திய முறையில் மக்களின் பங்கு தேர்தல் 
சமயத்தில் வாக்களிப்பதோடு சரி . பிந்திய முறை 
யிலோ கிராம சபைகளின் மூலமும் மேலேயுள்ள 
பிரதிநிதி ஸ்தாபனங்களின் மூலமும் மக்கள் அனை 
வரும் நெருங்கிக் கலந்து கொள்வதற்கு இடமிருக் 
கும் . முந்திய ஏற்பாட்டில் தேர்தல்களுக்கு ஏராள 
மான செலவு செய்ய வேண்டியிருக்க , பிந்திய ஏற் 
பாட்டில் செலவே ஆகாது . முந்திய ஏற்பாட்டில் 
பெரிய பொதுக் கூட்டங்கள் நடத்துவதும் அனாவ 
சியமாக ஒருவரை யொருவர் திட்டுவதும் சில சம 
யங்களில் நிகழ , மற்றதிலோ இத்தீமைகள் பெரி 
தும் குறைக்கப்பெறும் . முந்திய முறையில் பெரும் 
பாலான வாக்காளர்களுக்கு நாட்டின் முன்னுள்ள 
முக்கியப் பிரச்னைகள் தெரியாமலோ , தெரிந்திருந் 


57 


தும் அவற்றில் அக்கறை யில்லாமலோ இருப்பது 
சாத்தியமாயிருக்க , பிந்திய ஏற்பாட்டில் ஒவ்வொரு 
படியையும் சேர்ந்த வாக்காளருக்கும் தமக்குச் சம் 
பந்தமுள்ள பிரச்னைகள் நன்கு தெரிந்திருக்கும் . 

மேலே குறிப்பிட்ட வித்தியாசங்களுள் சில 
வற்றை சிறிது விவரித்தல் உபயோகமாயிருக்கும் . 
முதலில் , அதிகாரமெல்லாம் தனித்தனி வாக்குக் 
களைக் கொண்டு அமைக்கப்படும் ஜனநாயகத்தில் 
உச்சிப்படியிலுள்ளவர்கள் கையில் எல்லா அதி 
காரங்களும் குவியும் என்று சொன்னதை எடுத் 
துக்கொள்வோம் . இது ஜீவாதாரமான விஷய 
மாயிருந்தும் இதன் முக்கியத்துவம் சரியாக உண 
ரப்படவில்லை . 

இந்த 

ஜனநாயக ஏற்பாட்டில் 
மேலே சேர்ந்துள்ள அதிகாரத்தை கீழேயுள்ள 
மக்களிடம் இழுத்துக் கொண்டு வரக்கூடிய சக்தி 
எதுவுமில்லை . வாக்காளர்கள் லட்சக்கணக்கிலும் , 
கோடிக்கணக்கிலும் இருந்தும் கட்டுப்பாடான 
முறையில் அதிகாரம் உறிஞ்சப்பட்டு 

உறிஞ்சப்பட்டு மேலே 
கொண்டு போகப்படுவதைத் தடுப்பதற்கு அவர் 
களிடம் ஒரு சாதனமும் இல்லை . அரசியல் கட்சி 
கள் இருக்கும் , அவற்றில் உறுப்பினரும் லட்சம் 
கோடிக்கணக்கில் இருப்பர் . ஆனால் எங்குமே - 
ஜனநாயகக் 

கட்சிகளிலும் கூட- காலத்தின் 
போக்கு அதிகாரம் முழுவதையும் தலைவர்களின் 
சிறு குழுக்களின் கையில் சேர்ப்பதாகவே இருக் 
கிறது . சில விசேஷ நலன்களை - அதிலும் முக்கிய 
மாக பொருளாதார நலன்களைக் கவனிக்கும் நிறு 
வனங்கள் , குழுக்கள் சில இருந்தும் , அவையும் 
தம் செல்வாக்கை அதிகாரம் செலுத்துவோரைத் 
தமக்குச் சாதகமாக்குவதற்குப் பயன்படுத்துவதி 


58 


லேயே முனைந்திருக்கின்றன . குவியல் அரசியல் 
ஏற்பாட்டிற்கு பொருளாதாரக் குவியல் ஏற்பாடும் 
உதவி , ஒத்துப்பாடுவதை ஏற்கெனவே குறிப்பிட் 
டோம் . தொழிலாளர் சங்கங்களும் , கூட்டுறவு 
ஸ்தாபனங்களும் இவை போன்ற பிற நிறுவனங் 
களும் இந்த அரசியலமைப்பின் அடித்தளத்தைப் 
பரவலாக்க 

உதவுகின்றன என்பது உண்மை 
யாயினும் , இவையெல்லாமே ஜனநாயக அமைப் 
போடு நன்கு பொருந்துமாறு அமைக்கப்படாத 
துடன் , இவைகளும் வர வர தலை பருத்தும் , ஒரு 
சிலரிடம் அதிகாரம் முழுவதையும் சேர்த்துக் 
கொண்டும் வருகின்றன . செய்தித்தாள்கள் அதி 
காரம் வகிப்போரை , அதிகாரமுள்ள இடங்களை 
ஓரளவு மாற்றி வருகின்றனவாயினும் இவற்றையே 
மக்களென்று கொள்வதற்கில்லை . 

அடுத்தபடியாக , வாக்காளர்களுக்கு தம் பிரதி 
நிதிகள் மீதுள்ள அதிகாரத்தை அவர்களை ஏவி 
வேலை வாங்குவதற்கு எவ்வளவு தூரம் பயன் 
படுத்த முடியும் என்பதைப் பார்ப்போம் . 
அமுலிலுள்ள முறையில் வாக்காளருக்கு தாமே 
தேர்ந்தெடுத்த பிரதிநிதிகளை எவ்வகையிலும் 
கட்டுப்படுத்தவோ , ஏவவோ வசதி இல்லை . தேர்ந் 
தெடுக்கப்பட்டவர் தமக்கு திருப்தியாகுமாறு 
நடந்துகொள்ளவில்லை , வேலை செய்யவில்லை 
யென்று அவர்கள் அவரை அடுத்த தேர்தலில் 
தேர்ந்தெடுக்கா திருக்கலாம் . ஆனால் இது பல 
வாண்டுகளுக்குப் பிறகு நடக்கப் போவதாகை 
யால் அதனால் பெரிய நன்மை எதுவும் விளையப் 
போவதில்லை . இந்த மக்கள் பிரதிநிதிகள் குறிப் 
பிட்ட கட்சிகளைச் சேர்ந்தவர்களாய் இருப்பார் 


59 


களாகையால் அந்தக் கட்சிகளால் அவர்களை 
ஓரளவு கட்டுப்படுத்த முடியுமாயினும் கட்சியின் 
கட்டுப்பாடு என்பது வேறு , வாக்காளர்களுக்குக் 
கட்டுப்பட்டு நடப்பது என்பது வேறுதான் . 

இந்த எல்லாக் காரணங்களுமாகச் சேர்ந்து 
இந்த வகையான ஜனநாயகத்தை எல்லா வகை 
யிலும் பயனற்றதாயும் , ஏமாற்று வித்தையாயும் 
செய்துவிடுகின்றன . 

ஆனால் நான் கூறும் மக்கள் பங்கு கொண்டு 
நடத்தும் ஜீவனுள்ள ஜனநாயகத்திலோ நிலைமை 
முற்றிலும் மாறிவிடுகிறது . இந்த ஜனநாயக 
அமைப்பு அடிப்படியான கிராம 

சபையில் 
தொடங்கி , லோக சபை என்ற உச்சிப்படி வரை 
யில் ஒன்றின்மீது ஒன்றாய் அமைக்கப்படுவதா 
லும் , ஒவ்வொரு படியின் அதிகாரங்களும் வேலை 
களும் கடமைகளும் வருவாய்களும் திட்டவட்ட 
மாய் வரையறுக்கப்படுவதாலும் , இதில் அதிகாரம் 
முழுவதும் படிகளிடையிலும் விநியோக 
மாகாது இருக்க முடியாது . மேலும் , மேல் படிக 
ளெல்லாம் அவற்றின் கீழேயுள்ள படிகளின் பிரதி 
நிதிகளைக் கொண்டு அமைக்கப்படுபவையாகை 
யால் அதிகாரம் கீழேயிருந்து மேலே போகுமே 
யன்றி , மேலேயிருந்து கீழே செலுத்தப்படுவதற்கு 
அதிக இடமில்லை . இதே காரணத்தினால் மேல் படி 
களிலுள்ள பிரதிநிதிகள் கீழ்ப்படிகளில் உள்ளவர் 
கள் பார்வையில் எப்போதும் இருப்பார்களாகை 
யால் இவர்களுக்குக் கட்டுப்பட்டே இருக்க 
வேண்டியிருக்கும் . எந்தப் படியில் உள்ள பிரதி 
நிதிகளும் தனி நபர்களின் உதிரிக் கூட்டமாய் 

அதிகாரபூர்வமாய் , கட்டுப்பாடாக 


பல 


60 


அமைந்தும் , வரையறுக்கப்பட்டுள்ள பொது அதி 
காரங்களும் வேலைகளும் உள்ளவையாயும் 
இருக்கும் . 

இந்தச் சிறிய விளக்கம் இருவகை ஜன நாய 
கங்களுக்குமுள்ள முக்கியமான வித்தியாசங் 
களைத் தெரிந்து கொள்ள தவும் . பஞ்சா 
யத்து ஆட்சி மாவட்டத்தினளவில் நின்றுபோய் , 
அதற்கு மேலேயெல்லாம் கட்சிகளின் ஆட்சியே 
நடந்து வருமானால் மக்களுக்கு அது நிச்சயமாய் 
ஏமாற்றமே அளிக்கும் . இந்தப் பொருத்தமில்லாத 
ஏற்பாட்டிற்கு அரசியல் தலைவர்களுக்கு அதி 
காரத்தை விட்டுப் பிரிய மனமில்லாமையே காரண 
மென்று அவர்கள் அர்த்தம் செய்து கொள்வார் 
கள் . அவர்களுக்கு அதிகாரமெல்லாம் இன்னும் 
தில்லியிலும் இராச்சியத் தலை நகரங்களிலுமே 
அடைபட்டுக் கிடப்பதாகவும் , தமக்கு வழங்கப் 
பட்டிருப்பது சரியான சுத்தப் பாலல்ல , மாவு 
கரைத்த தண்ணீரே என்றும் தோன்றினால் அதைத் 
தவறென்றும் சொல்ல முடியாது . இம்மாதிரியாக 
மக்கள் தாம் ஏமாற்றப்பட்டதாய் நினைக்க இட 
மளிப்பது பேராபத்துக்களிலேயே கொண்டுவிடும் . 

ஆகையால் பஞ்சாயத்து ஆட்சியை மாவட் 
டத்தின் அளவில் நிறுத்தாது புது தில்லி வரையில் 
விஸ்தரிக்க வேண்டும் . இதை இப்பொழுதே செய்ய 
முடியாவிட்டாலும் இதையே இலட்சியமாய்க் 
கொள்ளுதல் நலம் . 

நம் தேர்தல் முறையிலுள்ள குறைபாடுகளை 
பிரதம மந்திரி உள்ளிட்ட நாட்டின் அரசியல் தலை 
வர்கள் பலரும் சுட்டிக் காட்டியிருக்கிறார்கள் . 
இதை காங்கிரஸ் தலைவரான திரு . சஞ்சீவ ரெட்டி 


61 


போகிறது . 


மான 


சென்றவாண்டில் பவநகரில் எடுத்துச் சொன்னார் . 
ஆனால் தேர்தல் முறையிலுள்ள குறைகள் பற்றிக் 
குறிப்பிடும்போதெல்லாம் நேர்முகத் தேர்தல் , மறை 
முகத் தேர்தல் என்ற இரண்டின் சாதக பாதகங் 
களைப்பற்றிப் பேசுவதும் , அமுலிலுள்ள நேர்முகத் 
தேர்தலில் ஏராளச் செலவாவதாலும் அது சாதி 
சமூக வேற்றுமைகளை வளர்த்து விடுவதாலும் 
கூடாதென்று கூறுவதுமே வழக்கமாயிருக்கிறது . 
இது ஓரளவுக்கு சரியென்பதிலும் சந்தேகமில்லை . 

இவ்வாறு தேர்தல் முறைகளை இரண்டாகக் 
குறிப்பிட்டுப் பேசுவதில் தவறில்லையாயினும் , மக்க 
ளுக்கு திருப்தியளிப்பதும் நிர்வாகத்தில் அதிகப் 
பங்கு அளிப்பதுமான ஜனநாயக 

ஆட்சியின் 
தன்மை எவ்வாறு இருக்கவேண்டும் என்ற முக்கிய 

விஷயம் மறக்கப்பட்டுப் 
இதையே வேறு வகையில் சொன்னால் , இதில் நாம் 
உண்மையில் கவனிக்க வேண்டியது , அதிகாரத் 
தைப் பிரித்துக் கொடுத்தலும் நிர்வாகத்தைப் 
பரவல் முறையில் நடக்கச் செய்தலுமே என்பது 
கவனிக்கப் படுவதில்லை . நான் ஏற்கெனவே 
விவரித்துள்ள படி அதிகாரத்தைப் 

பிரித்துக் 
கொடுத்தலோ , நிர்வாகத்தைப் பரவல் முறையில் 
அமைத்தலோ , ( 1 ) தற்போதைய இராச்சியப்படி 
யின்கீழ் சுய ஆட்சி நிறுவனங்களோ கேந்திரங் 
களோ இல்லா தபொழுதும் , ( 2 ) அரசாங்கத்தின் 
எல்லாப்படிகளுமே அமைப்பிலும் நிர்வாகத்திலும் 
ஒன்றோடொன்று இணைந்து பொருந்தியும் , ஒவ் 
வொரு மேல்படியும் அடுத்த கீழ்ப்படியிலிருந்தும் , 
எல்லாமே பரந்த அஸ்திவாரமான வயதுவந்த 
மக்கள் அனைவரையும் தன்னுள் கொண்டுள்ள 


62 


கிராம சபைகளிடமிருந்தும் அதிகாரமும் ஆதரவும் 
பெறாதபொழுது சாத்தியமில்லை . 

ஒவ்வொரு ஆட்சி முறையிலுமே குறைகளும் 
கோளாறுகளும் இருக்கத்தான் செய்யும் . இந்தப் 
பஞ்சாயத்து ஆட்சி அல்லது மக்கள் கலந்து 
கொண்டு நடத்தும் ஜனநாயகத்திலும் குறைகள் 
இருக்கும்தான் . ஆனால் இதில் ஜனநாயக அம்சம் 
அதிகமிருப்பதும் , குறைகளிருந்தால் அவற்றைச் 
சுலபமாகத் திருத்தி விடலாமென்பதும் தான் 
இதை நான் மற்றவற்றைவிடச் சிறந்தது என் 
பதற்குக் காரணங்கள் , பஞ்சாயத்துத் தேர்தல் 
களை போட்டியில்லாது ஏகோபித்து நடத்துகையில் 
பல குறைகளை ஆரம்பத்திலேயே கிள்ளி எறிந்து 
விடலாம் . 

இப்போது நாம் கவனிக்க வேண்டிய ஒரு 
விஷயம் , பஞ்சாயத்து ஆட்சியை மேல்படிகளுக் 
கும் கொண்டு போவது எப்படி என்பதைப் பார்த் 
தலே . 

முன் எழுதியிருந்த கட்டுரையில் 
ஒவ்வொரு கீழ்ப்படியும் அடுத்த மேல்படியைத் 
தேர்ந்தெடுத்தலே நியாயம் , அதாவது கிராமப் 
பஞ்சாயத்துக்கள் வட்டார சமிதிகளையும் , அவை 
மாவட்ட பரிஷத்தையும் , பரிஷத்துகள் மா நில 
அசெம்பிளியையும் , அசெம்பிளிகள் லோக சபை 
யையும் தேர்ந்தெடுத்தலே சரியென்று சொல்லியி 
ருந்தேன் . ஆனால் பிறகு யோசித்ததில் இந்த முறை 
அவ்வளவு விரும்பத் தக்கதல்லவென்று தோன் 
றிற்று . இந்த ஏற்பாட்டிற்கு முக்கியமாக இரண்டு 
ஆட்சேபங்கள் சொல்லப்படலாம் . ஒன்று , இது 
குறுகிய மனப்பான்மை வளரவும் , தனி பிரஜை 


நான் 


63 


. 


களும் கீழேயுள்ள ஜனநாயக நிறுவனங் 
களும் இராச்சிய அளவிலும் மத்திய அரசாங்க 
அளவிலும் உள்ள ஏற்பாடுகளை உருவாக்குவதில் 
தமக்குப் பங்கில்லாமையால் பொறுப்பும் இல்லை 
யென்று எண்ணவும் இடம் கொடுக்குமென்பது . 
இரண்டாவது , முதல்படியில் தவிர மேலேயுள்ள 
ஒவ்வொரு படியிலும் இருக்கக்கூடிய வாக்காளர் 
தொகை மிகவும் குறைவாயிருக்குமாகையால் 
பணம் படைத்தவர்கள் அவர்களை சுலபமாய்த் தம் 
கையில் போட்டுக் கொண்டு விடுவார்களென்பது . 

இப்போது அமுலிலுள்ள முறையிலும் இதே 
குறைபாடுகள் சிறிது அதிகமாகவோ 

குறை 
வாகவோ புகக் கூடுமே என்று இதற்கு பதில் 
சொல்லிவிடலாம் . ஆனால் நாம் ஆலோசிக்கும் 
ஏற்பாட்டில் இக் குறைகளைப் போக்குவதெப்படி 
என்று பார்க்க வேண்டுமே தவிர , அவைகளையே 
காரணமாய்ச் சொல்லி அதை ஒதுக்குதல் சரி 
யல்ல ; இதற்கு இதே குறைகள் ஏராளமாகவுள்ள 
இப்பொழுதைய ஏற்பாட்டையே விடாது பற்றிக் 
கொண்டிருத்தலும் பரிகாரமாகாது . 

தாற்காலிகமாக சட்ட சபைத் தேர்தல்களுக் 
கும் லோக சபைத் தேர்தல்களுக்கும் கீழ்க்கண்ட 
முறையைப் பின்பற்றலாமென்பது என் யோசனை . 
நான் இந்தக் கட்டுரையில் எந்த 

ஜனநாயக 
அமைப்பை ஆதரித்துப் பேசி வந்திருக்கிறேனோ 
அதன் தன்மையைப் பாதிக்காமலே , நான் சொல் 
லும் முறையைப் பின்பற்றினால் மேலே கூறப்பட் 
டுள்ள ஆட்சேபணைகளுக்கும் பரிகாரம் ஆகிவிடும் . 
முறைப்படி கூட்டப்பட்ட பொதுக் கூட்டத் 
கவுன்சில் 

எனப்படும் தேர்வு 


தில் தேர்வு 


64 


காலேஜுக்கு கீழே கண்டமுறையில் இரு பிரதி 
நிதிகள் தேர்ந்தெடுக்கப்படுவார்கள் : 

அந்தக் கூட்டத்தில் பெயர்களை பிரஸ்தாபிக்கு 
மாறு அழைத்து , பிரஸ்தாபித்து ஆமோதிக்கப் 
பட்ட எல்லாப் பெயர்களும் எல்லோரும் பார்க்கும் 
படியாக விளம்பரப் பலகையில் எழுதப்படும் . 
பிரஸ்தாபிக்கப்பட்ட பெயர்கள் இரண்டாகவே 
இருந்தால் அவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதி 
நிதிகளாகக் கொள்ளப்படுவார்கள் . அவ்வாறின்றி 
இரண்டுக்கு அதிகமான பெயர்கள் பிரஸ்தாபித்து 
ஆமோதிக்கப்பட்டுவிடும்பொழுது , ஒவ்வொருவர் 
பெயரையும் வரிசையாகச் சொல்லி அவர்களை 
எவ்வளவு பேர்கள் ஆதரிக்கிறார்கள் என்பதை 
கையை உயர்த்தச் சொல்லுவதன் மூலம் அறிந்து , 
ஒவ்வொருவருக்கும் கிடைத்த வாக்குகளை அவரவர் 
பெயருக்கு எதிரில் விளம்பரப் பலகையில் முதலில் 
குறித்து விட வேண்டும் . பிறகு இதே தேர்வைத் 
திரும்பத் திரும்ப நடத்தி அதிகமான வாக்குகள் 
பெற்ற இரண்டு பெயர்களை மட்டும் நிறுத்திக் 
கொண்டு , மற்றவைகளை நீக்கி விடவேண்டும் . 
இதை ஒவ்வொரு தடவையும் வாக்கெடுக்கும் 
பொழுது முந்திய வாக்கெடுப்பில் மிகவும் குறைந்த 
ஆதரவு பெற்றுள்ளவர் பெயரை நீக்குவதன் 
மூலம் செய்யலாம் . இது மிகவும் 

சுலபமான , 
செலவில்லாத முறை . 

கிராம சபைகள் கூட்டங் 
கள் நடத்தியும் , வரவு செலவுத் திட்டங்கள் நிறை 
வேற்றியும் , இன்னும் பலவற்றை எல்லாரும் 
சேர்ந்து செய்தும் 

செய்தும் அனுபவம் பெறப் பெற , 
இதை நடத்துதல் அவைகளுக்கு வெகு சுலபமான 
காரியங்களுள் ஒன்றாய் ஆகிவிடும் . முதலில் 


65 


இதை நடத்துவதில் சிரமங்கள் தோன்றினாலும் 
பஞ்சாயத்துத் தலைவர் வழி துலக்க , இதைச் 
செய்து செய்து ஒத்திகை பார்ப்பதனால் அவை 
நீங்கிப்போம் . 

அடுத்தபடியாகச் செய்ய வேண்டியது தேர்வுக் 
கவுன்சிலைக் கூட்டுவதாகும் . அதாவது , சம்பந் 
தப்பட்ட தேர்தல் தொகுதிகளிலுள்ள கிராம சபை 
களிலிருந்து இராச்சிய சட்டசபைக்கோ லோக 
சபைக்கோ தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள பிரதிநிதி 
கள் ஸ்தலத்திலேயே உள்ள ஒரு மத்திய இடத்தில் 
கூடுதல் . தேர்வுக் கவுன்சிலின் வேலை தேர்தலுக்கு 
ஆட்களைப் பொறுக்கியெடுத்து நிறுத்துவதாகும் . 
அதற்கு கீழ்க்கண்ட முறையைப் பின்பறலாம் : 

முதலில் பெயர்கள் பிரஸ்தாபிக்கப்பட வேண் 
டும் . பிறகு பிரஸ்தாபித்து ஆமோதிக்கப்பட்ட 
ஒவ்வொரு பெயரின் மீதும் வாக்குகள் எடுக்க 
வேண்டும் . 30 சதம் என்பது போன்ற குறிப் 
பிட்ட ஓர் எண்ணுக்குக் குறையாது வாக்குப் பெற் 
றவர்கள் இராச்சிய சட்ட சபைக்கோ , லோக சபை 
யானால் அதற்கோ , அந்தத் தொகுதியிலிருந்து 
தேர்வுக்கு நிற்க அனுமதிக்கப்பட்டதாக அறிவிக்க 
வேண்டும் . 

ஜன நாயக தத்துவம் - அது எந்த வகையைச் 
சேர்ந்ததாயினும் - பாதுகாக்கப் படுவதற்கு அதில் 
பின்பற்றப்படும் நடைமுறைகள் கூடிய வரை 
யில் பிளவுகள் தோன்றக் காரணமாயில் 
லாமல் , ஒற்றுமைக்கும் இணக்கத்திற்கும் உதவு 
இருத்தல் 

அவசியமென்று 
நினைப்பதால் ஒவ்வொரு ஸ்தானத்திற்கும் தேர் 

ஒன்றுக்கதிகமாய் ஆட்களை 


பவையால் 


நான் 


வுக் கவுன்சிலே 


66 


நிறுத்தாதிருக்குமாறு சட்ட ரீதியாகவும் 
சாரத்தின் மூலமும் செய்யப் பார்க்க வேண்டும் . 
பார்க்கப் போனால் ஒரு ஸ்தானத்திற்கு எவ்வளவு 
பேர் நிறுத்தப்பட்டாலும் , எந்த முறையில் 
தேர்தல் நடந்தாலும் , ஒவ்வொரு தொகுதிக்கும் 
பிரதிநிதியாகத் தேர்ந்தெடுக்கப்பட வேண்டியவர் 
( ஒரு அங்கத்தினர் தொகுதிகளில் ) ஒருவரே . ஜன 
நாயக தத்துவமோ - நியாயத்திற்குப் பொருத்த 
மல்ல வாயினும் - பிரதிநிதி ஒருவர் தேர்ந்தெடுக் 
கப்பட்டு விட்டால் தேர்தலில் அவருக்கு எவ்வளவு 
பலமான எதிர்ப்பு இருந்திருப்பினும் அவரே தம் 
தொகுதி முழுமைக்கும் பிரதிநிதி யென்றும் , அவர் 
தம்மை எதிர்த்தவர்களுக்கும் ஆதரித்தவர்களுக் 
குப் போலவே பணியாற்ற வேண்டுமென்றும் 
விதிக்கிறது . இதிலுள்ள பொருத்தமின்மையை 
யும் அவசியமில்லாது ஆவேசம் தோன்றி சக்தி 
யும் பணமும் பாழாவதையும் தேர்வு கவுன்சிலை 
ஒவ்வொரு தொகுதிக்கும் ஒருவரை மட்டுமே நிய 
மனம் செய்யுமாறு செய்ய முடிந்தால் , தவிர்க்க 
லாம் . இதைச் செய்ய முடியாது போகையிலும் , 
இது நடக்கக் கூடாதது என்று தோன்றுகையிலும் 
மேலே கூறப்பட்ட முறையில் பொறுக்கப்பட்டவர் 
கள் நிறுத்தப்பட்டிருப்பதாக அறிவித்து விடலாம் . 
பிறகு இறுதித் தேர்தலை கீழ்க்கண்ட முறையில் 
நடத்த வேண்டும் : 

தேர்வுக் கவுன்சில் பொறுக்கி , தேர்வுக்கு நிறுத் 
தும் நபர்களின் பெயர்களை சம்பந்தப்பட்ட 
தொகுதியிலுள்ள கிராம சபைகளுக்கு அறிவிக்க 
வேண்டும் . ஒவ்வொரு கிராம சபையும் பொதுக் 
கூட்டமொன்று கூட்டி , நிறுத்தப்பட்டுள்ள ஒவ் 


67 


வொருவர் பெயருக்கும் தனித்தனியே வாக்கு 
எடுக்கவேண்டும் . இதற்கு கீழே கண்டவற்றுள் 
ஒரு முறையைப் பின்பற்றலாம் : 

( 1 ) ஒவ்வொரு கிராம சபையிலும் எவருக்கு 
அதிகமான வாக்குகள் கிடைக்கின்றனவோ 
அவரே அதற்கு மேலுள்ள சபையில் பிரதிநிதியாக 
இருக்கத் தகுதி பெறுவார் . இவ்வாறு எல்லா 
கிராம சபைகளிலிருந்தும் அதிக வாக்குகள் 
பெற்று வருகிறவர்களுள் முதலிடம் வகிப்பவர் , 
அல்லது எல்லோரிலும் அதிக ஆதரவு பெறு 
பவர் இறுதியில் இராச்சிய சபைக்கோ லோக 
சபைக்கோ தேர்ந்தெடுக்கப் பட்டவராவார் . 
அல்லது , 

( 2 ) தேர்தலுக்கு நிறுத்தப்படும் ஒவ்வொரு 
நபருக்கும் கிராம சபையின் பொதுக் கூட்டத்தில் 
கிடைக்கும் வாக்குகள் பதிவு செய்யப்படும் . 
பிறகு ஒவ்வொருவருக்கும் தேர்தல் தொகுதி முழு 
வதிலுமுள்ள பல்வேறு கிராம 

சபைகளிலும் 
இவ்வாறு கிடைக்கும் வாக்குகளெல்லாம் கூட்டப் 
படும் . இவ்வாறு கூட்டியதில் அதிகமான வாக்கு 
கள் பெற்றவர் அந்தத் தொகுதிக்கு பிரதிநிதி 
யாவார் . 

இந்த முறையில் தேர்தல் நடத்தப்படுகையில் 
பல நன்மைகள் ஏற்படுமென்பது தெளிவு . ஒரு 
நன்மை , அது இந்த ஜனநாயக அமைப்பின் மேல் 
தளங்களை அடித்தளத்தோடு பொருத்தி இணைப்ப 
தோடு , கிராம சபைகளுக்கு மதிப்பும் வலுவும் 
ஏற்படுமாறு செய்து , ஊர் சாதி அபிமானம் 
போன்ற நோய்கள் அவற்றைப் பற்றாது பாதுகாக் 
கும் . இரண்டாவது நன்மை , நாட்டின் ஒவ்வொரு 


68 


பிரஜைக்கும் ஜனநாயக அமைப்பின் மேல்படியி 
லுள்ள சபைகளுக்கு பிரதிநிதிகளைத் தேர்ந் 
தெடுக்க நேரிடையான வாய்ப்பளிப்பதோடு , அதை 
யும் கட்டுப்பாடும் ஒழுங்குமுள்ள முறையில் கிராம 
சபைகள் , தேர்வுக் கவுன்சில்கள் ஆகியவற்றின் 
மூலம் செய்வதால் தம் பிரதிநிதிகளிடம் போதிய 
செல்வாக்குப் பெறவும் உதவும் . இவ்வாறு ஏற் 
கெனவே கையாலாகாதவர்களாய் மணல் துணுக்கு 
களைப் போல் தனித்தனியே பிரிந்திருந்தவர்கள் 
இப்போது ஒன்றோடொன்று இணைந்து இறுகிய 
கற்கள் போல் ஆகிவிடுவார்கள் . வலுவான கற்களை 
அஸ்திவாரமாய் இட்டு அதன்மீது எழுப்பப்படும் 
கட்டிடத்தின் தன்மையே வேறு , மணலின் மீது 
கட்டியதின் தன்மையே வேறுதான் அல்லவா ? 


V 
இடைக்காலமும் பொதுத் 

தேர்தலும் 
ஏற்கெனவே கூறியுள்ளபடி இங்கே விவரிக்கப் 
பட்டுள்ள ஜன நாயக அமைப்பின் கீழ்ப்படிகள் 
பிரதம மந்திரியும் திரு . எஸ் . கே . டேயும் சிரத்தை 
யெடுத்துக் கொண்டதனால் அமைக்கப்பட்டிருக் 
கின்றன . இதற்கு சென்ற ஆண்டில் நடந்த காங் 
கிரஸ் மகாசபையின் கூட்டமும் முழு ஆதரவு 
அளித்திருக்கிறது . இந்த அமைப்பை மேல் தளங் 
களுக்கும் விஸ்தரித்துக் கொண்டு போவதற்குச் 
சிறிது காலமாகும் என்பது தெரிந்ததே . இதற் 
கிடையில் வரும் பிப்ரவரி மாத இறுதியில் மூன்றா 


69 


வது பொதுத் தேர்தல் நடக்க விருக்கிறது . அடித்த 
ளத்திலிருந்து ஜனநாயகத்தை அமைத்து வளர்க்க 
விரும்புவோர் நடக்கவிருக்கும் தேர்தலில் தம் 
கருத்துக்களுக்கு இடமே இல்லையா வென்றும் ,, 
பஞ்சாயத்து ஆட்சியை உச்சி வரையில் விஸ்தரித் 
துக்கொண்டு போவதற்கு இந்த இடைக்காலத்தில் 
எடுக்கப்பட வேண்டிய நடவடிக்கைகள் என்ன 
வென்றும் யோசித்தல் இயல்பு . 

தேர்தல் காலமென்பது மும்முரமாக அரசியல் 
வேலைகள் செய்தும் , பொதுக்கூட்டங்கள் நடத்தி 
யூம் மக்களுக்கு விஷயங்களை விவரித்துச் சொல் 
லும் காலம் . எனவே தேர்தல் பிரசாரங்களில் 
இந்தக் கருத்துக்களை எடுத்துச் சொல்லுவதனால் 
வரவிருக்கும் புதிய பார்லிமெண்டும் சரி , பொது 
மக்களும் சரி தேவையான அரசியல் ஏற்பாடுகளின் 
மூலம் பஞ்சாயத்து ஆட்சி அமைப்பில் எஞ்சியுள்ள 
இரண்டு மேல் தளங்களையும் எழுப்புவதற்குச் 
சித்தமாக்கப்படுவர் என்று எதிர்பார்க்கப்படுதல் 
இயல்பே . எனவே இந்தக் கருத்துக்களை ஆத 
ரிக்கும் எல்லாக் கட்சிகளும் நபர்களும் மும்முர 

முனைந்து , கட்டுப்பாடுடன் 
அபிப்பிராயத்தைத் திரட்ட முயல வேண்டும் . 
இதற்கு பல்வேறு கட்சிகள் , சர்வ சேவா சங்கம் 
போன்ற பொதுஜன சேவையை நோக்கமாய்க் 
கொண்டுள்ள நிறுவனங்கள் , இயக்கங்கள் ஆகிய 
வற்றின் பிரதிநிதிகளும் பிற அனுதாபிகளும் 
ஒன்று சேர்ந்து தாம் செய்யவேண்டியவை குறித்து 
பொதுவான திட்டம் வகுத்துக் கொள்ளுதலும் , 
பிறகு ஒப்புக்கொள்ளப்பட்ட அக்கருத்துக்களையும் 
யோசனைகளையும் முக்கியமாக வாக்காளர் முன்பும் , 


பொதுஜன 


மாக 


70 


யென்று 


பொது மக்கள் முன்பும் இடுதலும் அவசியம் ; 
அவர்கள் செய்தித் தாள்களின் ஆதரவைப் பெறவும் 
வேண்டும் . ஏனெனில் அவைகளே பொதுஜன 
அபிப்பிராயத்தைத் திரட்டுபவை , உருவாக்குபவை . 
அதோடு இடைவிடாமல் கூட்டங்கள் கூட்டி இது 
பற்றிப் பேசவும் , சந்தேகங்களுக்கு பதில் சொல்ல 
வும் , காரண காரியங்களுடன் விளக்கிக் கூறி 
ஆதரவு தேடவும் வேண்டும் . 

நடத்தப்படவிருக்கும் பிரசாரத்தில் பஞ்சா 
யத்து ஆட்சி பற்றிய எல்லா விஷயங்களும் , 
அதன் எல்லா அம்சங்களும் இடம்பெறவேண்டுமா 
யினும் மற்றவையெல்லாம் 

வாக்காளருக்கு 
தேர்தல் பிரசாரத்திற்கு சம்பந்தமில்லாதவை 

ஒருக்கால் தோன்றினால் , தேர்த 
லோடு நெருங்கிய , நேரிடையான சம்பந்தமுள்ள 
ஒரு விஷயத்தை நான் முக்கியமாய் வற்புறுத்த 
விரும்புவேன் . நான் இங்கே குறிப்பிடுவது வாக் 
காளர் கவுன்சில் மூலம் தேர்தலுக்கு ஆட்களைப் 
பொறுக்கி நிறுத்துதல் பற்றியது . 

எனது முதல் கட்டுரையில் கட்சிகள் தேர்த 
லுக்கு ஆட்களை நிறுத்துதல் வாக்காளர்களைக் 
கட்டுப்படுத்துவதாகவும் , அவ்வகையில் ஜனநாயக 
தத்துவத்தின் மகிமை குறைந்து போகுமென்றும் 
சொல்லியிருந்தேன் ; அந்த ஏற்பாட்டில் தேர்த 
லுக்கு நிற்க விரும்புவோர் தாம் நிறுத்தப்படுவதற் 

கட்சித் தலைவர்களைக் காக்காய் பிடித்து 
அவர்கள் தயவைச் சம்பாதிக்கப் பார்த்தல் இயல் 
பென்றும் குறிப்பிட்டிருந்தேன் . இது குவியல் 
முறைக்குதவும் அம்சங்களை வலுப்படுத்தி , அதி 
காரம் ஒரே இடத்தில் குவிய உதவி , ஜன நாயகத்தை 


காக 


71 


பலவீனமாக்கும் ; இதனால் மக்களே - அதாவது 
வாக்காளர்களே தேர்தலுக்கு ஆட்களைப் பொறுக்கி 
நிறுத்துவதற்கான முறை யொன்றைக் கண்டு 
பிடிக்க வேண்டுமென்றும் , அதைச் 

செய்தால் 
அது அதிகாரத்தை மேலேயிருந்து கீழே வலித்துக் 
கொணர்ந்து மக்களுக்குக் கொடுக்கும் , அப்போது 
ஜன நாயகத்தின் ஒரு முக்கியமான நடவடிக்கை 
யில் கலந்து கொள்ள சந்தர்ப்பம் ஏற்படுவதால் 
தேர்தலில் தமக்குப் பங்குண்டு என்பதை உணர் 
வார்கள் என்று சொல்லியிருந்தேன் . இப்போது 
நடந்துவரும் முறையில் தேர்தலுக்கு நிற்போரெல் 
லாம் மக்கள் அபிப்பிராயத்தைக் கேளாமலே கட்சி 
களால் நிறுத்தப்படுபவராயிருக்க , நான் சொல் 
லும் முறையில் அவர்கள் மக்களே நிறுத்தியவர் 
களாய் இருப்பார்களாகையால் இது மக்களுக்கு 
ஜனநாயகத்தில் சிரத்தை ஏற்படுவதற்கு பெரிதும் 
உதவும் . வரும் பொதுத் தேர்தலில் இக்கருத்தைப் 
புகுத்தப்பார்த்தல் பொருத்தமானதும் முக்கிய 
மானதுமாகுமென்று நினைக்கிறேன் . ஏனெனில் , 
இது தேர்தலோடு நெருங்கிய , நேரிடையான சம் 
பந்தமுள்ளது மட்டுமல்ல , இந்த முறை நடக்க 
விருக்கும் தேர்தலை உருப்படியான முறையில் 
மாற்றவும் கூடும் . இம்முறையை ஆதரித்து பிர 
சாரம் செய்வதோடு நிறுத்தாமல் , சாத்தியமான 
இடங்களிலெல்லாம் இதை அமுலுக்கும் கொண்டு 
வரவேண்டும் என்று எனக்குத் தோன்றுகிறது . 
இதை குறிப்பிட்ட சில தொகுதிகளில் மட்டுமே இப் 
போது நடத்த முடிந்தாலும் அங்கே பெறப்படும் 
அனுபவம் நமக்கு மிகவும் உதவுவதாயிருக்கும் . 

பிந்திய அத்தியாயத்தின் இறுதியில் தேர்வுக் 


4611-6 


72 


கவுன்சில்கள் மூலம் தேர்தலுக்கு ஆட்களைப் 
பொறுக்கும் முறையொன்று கூறப்பட்டது . வரும் 
தேர்தலுக்கு முன் நாடு முழுவதிலும் சட்ட பூர்வ 
மாய் கிராம சபைகள் , அமைக்கப்பட்டு , இதற்கென 
அவைகளைக் கொண்டு தேர்வுக் கவுன்சில்களை உரு 
வாக்குதல் சாத்தியமில்லா திருக்கலாம் . ஆயினும் 
ஒரு தேர்தல் தொகுதி முழுவதிலும் கிராம சபை 
கள் அமைக்கப்பட்டு விட்டால் , அங்கே சென்ற 
அத்தியாயத்தில் குறிப்பிடப்பட்ட 

முறையை 
மக்கள் சம்மதத்தோடு பின்பற்றலாம் . இவ்வாறு 
கிராம சபைகள் இன்னும் அமைக்கப்பட்டாகாத 
தொகுதிகளில் இதே போன்ற ஒரு முறையைப் 
பின்பற்றி தாற்காலிக வாக்காளர் கவுன்சில்கள் 
அமைத்துக்கொள்ளலாம் . அதாவது , தொகுதியை 
பல சிறு பகுதிகளாகப் பிரித்துக்கொண்டு , அந்தப் 
பகுதிகள் ஒவ்வொன்றிலும் உள்ள வாக்காளர் 
களின் கூட்டம் நடத்தி , அக்கூட்டங்களில் இரண்டு 
அல்லது அதிகப் பிரதிநிதிகளைத் தேர்ந்தெடுக்க 
லாம் . பிறகு 

இவ்வாறு தேர்ந்தெடுக்கப்பட்ட 
பிரதிநிதிகள் வாக்காளர் கவுன்சில் என்ற பெயரில் 
ஒன்று கூடி தேர்வுக் கவுன்சிலை அமைத்த முறை 
யிலேயே ஒன்று அல்லது அதிகமான பிரதிநிதி 
களைப் பொறுக்கியெடுக்கலாம் . இந்த சந்தர்ப்பத் 
தில் போட்டிக்கு இடமில்லாதிருப்பதற்காக ஒரே 
நபரைத் தீர்மானிப்பதன் அவசியம் ஏற்கெனவே 
வற்புறுத்தப் பட்டிருக்கிறது . அதே காரணங் 
களுக்காக வாக்காளர் கவுன்சில்கள் நடத்தும் 
இந்தத் தேர்தலையும் அதே முறையில் நடத்த 
வேண்டுமென்று சொல்லத் தேவையில்லை . 

தேர்தல் சம்பந்தமாக 


பொதுத் 


நான் 


73 


இன்னொரு யோசனையும் சொல்ல விரும்புகிறேன் . 
இந்த யோசனை என்னுடையதல்ல ,, வினோபா 
அடிகளினுடையது . அவர் இதை மிகவும் வற் 
புறுத்தியிருக்கிறார் . அதாவது , தேர்தல் பிரசாரங் 
களில் இப்போது போட்டியிடும் நபர்களும் அவர் 
களின் ஆதரவாளர்களும் தனித்தனியே கூட்டங் 
கள் நடத்துவது வழக்கமாயிருக்கிறது . இதிலுள்ள 
பிற சிரமங்கள் நிற்க , இந்த முறை ஒவ்வொரு 
கட்சியாரும் பிற கட்சிகளைப் பற்றி அவதூறுகள் 
சொல்லவும் , நாக்கில் நரம்பில்லாமல் பேசவும் 
இடமளிக்கிறது . இதோடு நில்லாது மக்களிடையே 
சாதி சமய துவேஷங்களையும் பிற விரோதங்களை 
யும் கிளப்பி வளர்க்க சந்தர்ப்பமளிக்கிறது . 
இவையெல்லாமாகச் சேர்ந்து 

சேர்ந்து பொதுவாழ்வின் 
தரத்தைக் குறைத்து ஜனநாய முறைக்கு இருக்க 
வேண்டிய கௌரவத்தைப் பாதிப்பதோடு , வாக் 
களிக்க வேண்டிய பொதுமக்கள் மனத்தைக் குழப் 
பவும் , தேவையில்லாத விஷயங்களை அறிவித்து 
அவர்களை 

என்ன செய்வதென்று தெரியாது 
திகைக்க வைக்கவும் செய்வதால் , அவர்கள் 
விருப்பு வெறுப்பின்றி தாம் யாருக்கு வாக்களிப் 
பது என்பதைத் தீர்மானிக்க முடியாமற் செய்து 
விடுகின்றன . அதோடு கூட இதில் அவசியமில் 
லாமல் ஆகும் செலவோ சொல்லி முடியாது . 

தேர்தலுக்கு நிற்கும் எல்லா நபர்களும் அவர் 
களை ஆதரித்து பிரசாரம் செய்வோரும் ஒரே 
மேடையில் கூடி தம் கட்சியை எடுத்துச் சொல்ல 
வும் , மற்றக் கட்சியாரிடம் உள்ள குறைகளைச் 
சுட்டிக் காட்டவும் செய்தால் மேலே குறித்த குறை 
களை யெல்லாம் அறவே நீக்க முடியாவிட்டாலும் , 


74 


வெகுவாகக் குறைத்து விடலாம் . இந்தக் கூட்டங் 
களில் பேசுவோர் அனைவருக்கும் ஒரேயளவு நேர 
மளித்து , அவர்கள் பேசி முடிந்ததும் மகா ஜனபங் 
கள் தமக்குள்ள சந்தேகங்களைக் கேட்டு விளக்கம் 
பெறுவதென்று வைத்துக் கொள்ளலாம் . 

இந்த முறையை பல்வேறு கட்சிகளும் அல்லது 
தேர்தலுக்கு நிற்கும் சம்பந்தப்பட்ட நபர்களும் 
- அவர்கள் கட்சிகளின் சார்பில் நிற்பவர்களோ , 
மக்களால் நிறுத்தப்பட்டவர்களோ , சுதந்திரமாய் 
நிற்பவர்களோ யாராயிருந்தாலும்- இதற்கென 
தம்முள் ஓர் ஒப்பந்தம் செய்து கொண்டு நடத்த 
லாம் . அல்லது ஒவ்வொரு தொகுதியிலுமுள்ள வாக் 
காளர்கள் தேர்தலுக்கு நிற்போர் அனைவரையும் 
ஒரே மேடையில் சேர்ந்து வந்து தம் கட்சிகளை 
எடுத்துச் சொல்லுமாறு கேட்பதென்று முடிவு 
செய்யலாம் . இவ்வாறு கூட்டுக் கூட்டங்கள் நடத் 
தும் முறை அமுலுக்கு வந்து விடுகையில் தேர்தல் 
செலவுகள் வெகுவாகக் குறைந்துபோகும் என்று 
சொல்லத் தேவையில்லை . 

நம் ஜன நாயகம் செம்மையாக முன்னேறி 
வளர்வதில் அக்கறையுள்ளவர்கள் எல்லோரும் 
ஒன்று சேர்ந்து வரும் பொதுத் தேர்தலில் நாடு 
முழுவதிலும் இல்லாவிட்டாலும் , பெரும்பாலான 
தொகுதிகளில் இந்த முறையைப் பின்பற்றுவதற் 
குத் தேவையானவைகளைச் செய்தல் நலம் . 

1937 - இல் நடந்த தேர்தலில் பீகார் மாகாணத் 
தைச் சேர்ந்த பூர்ணியா மாவட்டத்திலுள்ள 
சமேலி 

என்ற ஒரேயொரு கிராமத்தில் மேலே 
கூறிய முறை அனுஷ்டிக்கப்பட்டதை 
தெரிவிக்க விரும்புகிறேன் . அந்த கிராம மக்கள் 


நான் 


75 


தேர்தலுக்கு நிற்போர் அனைவரும் ஒரே கூட்டத் 
திற்கு வந்து , ஒரே மேடையிலிருந்து தம் கட்சிகளை 
எடுத்துச் சொல்லச் சம்மதிக்காவிட்டால் தம் கிரா 
மத்தில் தேர்தல் கூட்டங்களே நடத்தவிட மாட் 
டோமென்று முன் கூட்டியே அறிவித்துவிட்டார் 
கள் . அவர்கள் விருப்பத்தை பல கட்சியாரும் 
ஒத்துக் கொண்டு அங்கே ஒரே கூட்டம் நடத்தவும் 
செய்தார்கள் . 1937 - இலேயே சமேலி கிராமத்தி 
னால் செய்ய முடிந்த இதை 1962 - இல் எல்லா 
கிராமங்களினாலும் செய்ய முடியாதா ? 

இங்கே விவரிக்கப்பட்டுள்ள கருத்துக்கள் 
நடை முறைக்கு வந்து பயன் படுவதற்கு , பொரு 
ளாதாரம் அல்லது அரசியல் விஷயங்களில் பயிற்சி 
யளிப்பதிலோ அல்லது நேரிடையாகச் செய்து 
பார்ப்பதிலோ நாம் செய்யும் முயற்சிகளை கிராமங் 
களோடு நிறுத்திக் கொள்ளாது நகரங்களுக்கும் 
கொண்டு போதல் 

அவசியம் . பஞ்சாயத்து 
ஆட்சியிலும் சரி , சமூக நலத் திட்டங்களிலும் சரி 
நகரங்கள் தனியே ஒதுக்கப்பட்டிருப்பது , நாமும் 
அவ்வாறு ஒதுக்கா திருப்பதற்கு முக்கியமான 
காரணமாகும் . 

நான் ஏற்கெனவே பஞ்சாயத்து ஆட்சியின் 
கொள்கைகள் , நடைமுறைகள் ஆகியவற்றைப் 
போன்ற முறையில் நகரங்களிலும் சுய ஆட்சியை 
எவ்வாறு அமைக்கலாமென்பதைக் குறிப்பிட்டிருக் 
கிறேன் . இயன்றவிடங்களிலெல்லாம் அதற்கான 
நடவடிக்கைகள் எடுக்கத் தொடங்கி , வெகு விரை 
விலேயே தேவையான முறையில் அமுலிலுள்ள 
நகரசபைச் சட்டங்களைத் திருத்த வேண்டும் . 
இதற்கு வேண்டிய ஆரம்ப நடவடிக்கைகளை நகர 


76 


சபைத் தலைவர்கள் மா நாடுகளோ , அகில இந்திய 
பஞ்சாயத்து பரிஷதோ எடுக்கலாம் . 

அதற்கிடையில் இப்போதுள்ள சட்டங்களுக் 
குட்பட்டே இக்கருத்துக்களை இயன்ற அளவு 
அனுஷ்டானத்திற்குக் கொண்டுவர முயல வேண் 
டும் . உதாரணமாக , நகர நிர்வாக விவகாரங்களில் 
கட்சி அரசியலைப் புகவிடாது பார்த்துக் கொள்ளும் 
படி பொதுமக்களுக்கும் பல்வேறு அரசியல் கட்சி 
களுக்கும் சொல்லி , அவர்களை சம்மதிக்கச் செய்ய 
லாம் . அதாவது , பல்வேறு அரசியல் கட்சிகளும் 
தம் கட்சிகளின் சார்பில் 

நகரசபைத் தேர் 
தல்களில் ஆட்களை நிறுத்துவதில்லை என்று ஒத்துக் 
கொள்ளலாம் . அந்தத் தேர்தல்களுக்கும் மேலே 
விவரிக்கப்பட்ட முறையில் வாக்காளர் கவுன் 
சில்கள் மூலம் ஆட்களைப் பொறுக்கியெடுக்கலாம் . 
அதே வகையிலும் , அதே காரணங்களுக்காகவும் 
தேர்தல்களில் போட்டிகளையும் சமூகத்தில் பிளவு 
களையும் தவிர்க்க வேண்டி , போட்டியின்றி ஏகோ 
பித்தே எல்லாப் பிரதிநிதிகளையும் தேர்ந்தெடுத்தல் 
வேண்டும் . நான் ஏற்கனவே சொல்லியுள்ளபடி 
ஜன நாயகம் தழைத்துச் செழிப்பதற்கு சமூகத் 
தில் முன்னரேயுள்ள வேற்றுமைகளையும் வித்தி 
யாசங்களையும் விரோதங்களையும் நாம் பின்பற்றும் 
முறையினால் வளரச் செய்யாது , சிறிது சிறிதாகக் 
குறைக்கவும் , அறவே நீக்கவும் வேண்டி மக்களி 
டையே பொது நலனுக்காக பொதுவுணர்ச்சியை 
யும் பொது முயற்சியையும் வளர்த்தல் அவசியம் . 

இச்சுருக்கமான கட்டுரையை முடிக்கும் தரு 
ணம் வந்துவிட்டது . நான் இச்சிறு பிரசுரத்தில் 
ஒவ்வொரு குடிமகனும் நேரிடையாகப் பங்கு 


77 


கொண்டு இந்திய ஜனநாயகத்தை அசைக்க முடி 
யாத கோட்டையாக்குவதற்கு உதவக்கூடிய அர 
சியல் வேலைத் திட்டமொன்றை வகுத்துத் தந்திருக் 
கிறேன் . தற்சமயம் நாட்டின் அரசியல் சூழ்நிலை 
முறுக்கேறி , 

படபடப்பும் நிச்சயமின்மையும் 
பொருந்தியதாயிருக்கிறது . விரல் விட்டு எண்ணி 
விடக்கூடிய ஒரு சில தலைவர்களின் கையில் நாட் 
டின் தலையெழுத்து அடங்கி விட்டதைக் காண் 
கிறோம் . இது சிறிதும் உறுதியில்லாத நிலைமை . 
இதனால் விளையக்கூடிய பிற ஆபத்துக்கள் ஒரு 
புறம் இருக்க , இதனால் நாட்டினால் பட்சவாதம் 
வந்தவனால் போன்று எதையுமே செய்ய முடியாமற் 
போகலாம் . இதற்குள்ள ஒரே பரிகாரம் மக்கள் 
தம் பொறுப்பையுணர்ந்து , தம் விதியைத் தாமே 
வகுத்துக் கொள்வது என்ற முடிவுடன் செயலில் 
இறங்குதலேயாகும் . இதைச் செய்வதற்கான வழி 
யொன்று இங்கே காட்டப்பட்டிருக்கிறது . மக்கள் 
இதைச் செய்ய முன் வருவார்களா ? முன் வரா 
விடில் நம் நாட்டிற்கு நல்ல எதிர்காலம் இல்லையோ 
என்று ஐயுறவே வேண்டியிருக்கும் . 


இந்நூலில் 
திரு ஜெயப்பிரகாஷ் நாராயண் 
நம் நாட்டு ஆட்சியை மக்கள் கலந்து 
கொண்டு நடத்தும் சுயராஜ்யமாக்க 
வேண்டும் , 
அதை பஞ்சாயத்து ஆட்சியையே 
எவ்வாறு திருத்தியும் விரித்தும் செய் 
யலாம் , 
அதற்கு வரவிருக்கும் பொதுத் தேர் 
தலிலேயே என்னென்ன செய்ய 

வேண்டும் 
என்பவைகளை மறுக்க முடியாத காரணங்களுடன் 
தமக்கே உரிய கவர்ச்சியான நடையில் கூறி 
யிருக்கிறார் . 


சர்வோதயப் பிரசுராலயம் 

தஞ்சாவூர் 


